செய்முறை இயற்பு வேதியியல் 


( PRACTICAL PHYSICAL CHEMISTRY ) 

சு.விவேகானந்தன் 


- || 


AD 


0B 


- 


0-00-0 


boo000 


பாடநாள் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -838 


செய்முறை இயற்பு வேதியியல் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
சு . விவேகானந்தன் , எம் . எஸ்ஸி . , 
வேதியியல் துணைப் பேராசிரியர் , 
பச்சையப்பன் கல்லூரி , 

சென்னை . 


நால் 


ட்டும் 


பாட 


பெளப்பு 


இறுவாடு 


முரு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மேக காடடி 


First Edition - February , 1979 
Number of Copies - 2000 


T.N.T.B.S. ( C.P. ) No. 838 


© Government of Tamilnadu 


PRACTICAL PHYSICAL CHEMISTRY 
S. VIVEKANANDAN 


Price Rs . 2-90 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of production 
of books and literature in regional languages at the 
University level , of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare (Depart 
ment of Culture ), New Delhi . 

This book has been printed on concessional paper 
made available by the Goveroment of India . 


Printed by : 
Metro Printers & Packaging Industry , 
Madras - 600 029 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
இளங்கலை வகுப்புவரை 

மாணவர்கள் தங்கள் பாடங்கள் 
அனைத்தையும் தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1969 ஆம் ஆண்டி 
லிருந்து அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் 

ஊக்கம் , பிற பல துறை 
களில் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்துள்ள 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் வகையில் கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்களுக் 
குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சி 
யைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் 
பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சி 
யைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , 
கணிதவியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , 
புள்ளியியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , 
சட்டவியல் ஆகிய எல்லாத் 

துறைகளிலும் மூலநூல்கள் , 
மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று இருவகையிலும் தமிழ் நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான செய்முறை இயற்பு வேதியியல் என்னும் 
இந் நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 838 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளி 
யான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 873 நூல்கள் வெளி 
வந்துள்ளன. இந் நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச் 
சகத்தின் , மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளி 
யிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் 
அறிவு ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது 
தான் . எதிலும் தமிழ் ; எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை 
நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு தமிழக ஆசிரியப் பெரு 
மக்களையும் மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ் நாட்டுப் 
பல்கலைக்கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப் 
புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ . அரங்கநாயகம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


4 


... 


9 


11 


... 


... 


16 


21 


24 


30 


34 


38 / 


45 
48 


53 


1. தோற்றுவாய் 
2. பகிர்வுக் குணகம் 
3. சமநிலை மாறிலி 
4. இணக்கக் குணகம் 
5. ஃபீனால் - நீர் அமைவு : நிலைமாறு கரைசல் 

வெப்ப நிலை 
6. உச்ச ஒருங்குகலக்கும் வெப்பநிலை 
7. எளிய நல்லுருக்கு 
8. நிலைமை மாறு வெப்ப நிலை 
9. ராஸ்ட் முறை 
10. பெக்மன் (உறைநிலை ) முறை 
11. நடுநிலையாக்கல் வெப்பம் 
12. கரைதல் வெப்பம் 
13. பீர் விதி 
14. புறப்பரப்புக் கவர்ச்சி 
15. எஸ்டரை நீராற் பகுத்தல் 
16. அயொடினேற்றம் 
17. இரண்டாம்தர 

வினையின்மீது 

முதனிலை 
உப்பு விளைவு 
18. பொலாரிமானி 
19. நியம மின் முனை அழுத்தம் 
20. மின்னழுத்தமானிவழித் தரங்காணல் 
21. எலக்ட்ரான் ஏற்ற - நீக்கவினை 
22. கடத்துதிறன் கலமாறிலி 
23. சமான கடத்துதிறன் 
24. கடத்துதிறன்வழித் தரங்காணல் 
25. இணைப்புகள் 

மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


56 


... 


59 
63 


67 
72 
77 


81 


85 


... 


... 


... 


87 
92 
96 
99 
110 
111 


1. தோற்றுவாய் 


ஆய்வுக்கூடம் ஓர் அறிவாலயம் . இங்குப் புதிய அறிவியல் 
உண்மைகள் பிறக்கின்றன ; பழைய அறிவியல் உண்மைகள் 
சரிபார்க்கப்படுகின்றன . சில 

சமயம் பழைய அறிவியல் 
கொள்கைகளின் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு , அவை 
நீக்கப்படுவதற்கான புதிய கொள்கைகள் உருவாவதற்கு 
ஆய்வுக்கூட முடிவுகள் வித்தாகின்றன . 


வேதியியல் ஒரு சோதனை அறிவியல் . எனவே இதனைப் 
பொறுத்தவரை ஆய்வுக்கூடத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப் 
படுகிறது . ஆய்வுக்கூடக் கண்ணோட்டத்தின் வழியாக 
வேதியியலை நான்கு பெரும் பிரிவுகளுக்குள் 

பிரிவுகளுக்குள் அடக்கலாம் . 
அவையாவன : 


( 1 ) கனிம கரிமச் சேர்மங்களைத் தயாரித்தல் 
( 2 ) இவற்றைப் பண்பறி முறையில் ஆய்தல் 
( 3 ) இவற்றை அளவறி முறையில் மதிப்பிடுதல் 
( 4 ) இவற்றின் இயற்பு வேதியியல் பண்புகளை நிர்ணயித்தல் 

இந்த நான்கு செயல் முறைகளிலும் நாம் ( 1 ) ஏற்கெனவே 
நிறுவப்பட்ட செய்முறைகளைப் 

பயன்படுத்துகிறோம் ; அல்லது 
( 2) இந்நான்கு குறிக்கோள்களையும் நிறைவேற்ற, தேவைக்கும் 
சௌகரியத்துக்கும் ஏற்பப் 

பல புதிய செயல் நுணுக்கங்களை உரு 
வாக்குகிறோம் . இரண்டாவது பணியில் ஆக்கச் சிந்தனைக்கு 
நிறைய இடமுண்டு . இத்தகைய பணிக்கு நான்காவது பிரிவு 
நிறைய வாய்ப்பளிப்பது மட்டுமன்றி , மற்ற மூன்று செயல் 
முறைகளுக்கும் இதன் முடிவுகள் பெரிதும் துணை நிற்கின்றன . 

இயற்பு வேதியியல் சோதனைகள் , கனிம , கரிம ஆய்வுக்கூடத் 
தில் நிகழ்த்தும் சோதனைகளிலிருந்து பெரிதும் வேறுபடுகின்றன. 
பிந்தையவற்றில் , ஒரு நிறுவப்பட்ட முறையை அடிப்படை 
யாகக் கொண்டு , பல்வேறு சேர்மங்கள் பயிலப்படுகின்றன . 


2 


செய்முறை இயற்பு வேதியியல் 


எனவே முதல் மூன்று பிரிவுகளிலும் செய்முறை ஒன்று , சேர்மங்கள் 
பலவாகும் . ஆயின் இயற்பு வேதியியல் பிரிவில் ஒரே சேர்மத் 
தின் பல்வேறு பண்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன ; சேர்மம் 
ஒன்று செய்முறை பலவாகிறது . எனவே நிகழ்த்தும் சோதனை 
களுக்கேற்ப பல்வேறு செய்முறை நுணுக்கங்கள் 

உருவாக 
இங்கு அதிகம் வாய்ப்புண்டு . இக் காரணங்களால் இயற்பு 
வேதியியல் - ஆய்வுக்கூடத்தில் பெறும் பயிற்சி , ஒரு செய் 
முறை வேதியியலாருக்குத் தேவையான ஆக்க சிந்தனை , ஆழ்ந்த 
கவனம் , நேர்த்தியான துல்லியம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே 
தருகிறது . 


ஓர் இயற்பு வேதியியல் சோதனையின்போது கவனத்தில் 
கொள்ள வேண்டியவை : 


வேண்டும் . 


( 1 ) சோதனைக்கு முன் , பின்பற்றவேண்டிய செய்முறை பற்றிய 
ஆக்கபூர்வமான திட்டம் : ஒரு கற்பனைச் சோதனை நிகழ்த்தி , செய் 
முறையைத் தவறற்றதாக உருவாக்கிக்கொள்ள 
இதில் , பயன்படும் வேதிப் பொருள்கள் , அவை தேவைப்படும் 
அளவுகள் , வேண்டிய கருவிகள் ஆகியன பற்றிய சிந்தனையும் 
அடங்கும் . 


( 2 ) சோதனையின் போது ஆழ்ந்த கவனமும் , சோதனை முடிவு 
களைத் தொகுக்கும் போது தவறாத ஒழுங்கும் : இவை சோதனையின் 
வெற்றிக்கும் , முடிவின் நம்பகத்துக்கும் மிக முக்கியம் . செய் 
முறையைப் பின்பற்றும் போது கையாளும் துப்புரவு , இவற்றை 
உள்ளடக்கும் . 


( 3 ) சோதனைக்குப் பின் , உகந்த சமன்பாட்டையும் தேவை 
யான கணக்கீட்டு முறைகளையும் பின்பற்றிச் சரியான முடிவு 
களைத் துல்லியமாகப் பெறுதல் : இங்குக் கருத்தில் கொள்ள வேண் 
டியவை முக்கியமாக இரண்டு அவை : 


( i ) தரவுகளிலும் , கணக்கீடுகளிலும் , முடிபிலும் தேவை 
யான பொருளுடை இலக்கங்களே அமைந்திருத்தல் வேண்டும் . 


( ii ) செய்முறை , கருவி , செய்பவர் ஆகிய மூன்றாலும் 
விளையக்கூடிய சிறு தவறுகளை உணர்ந்து அவற்றிற்கேற்ற 
புள்ளியியல் திருத்தங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும் . இவை 
மிகவும் துல்லியமான முடிபுகளுக்கு இன்றியமையாதன . சாதாரணச் 
சோதனைகளுக்கு அவ்வளவு அவசியமல்ல . 


தோற்றுவாய் 

31 
( 4 ) இறுதியாக ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியேறும் 
வரை நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் அளவு கடந்த 
பாதுகாப்புணர்வு : மின்னாற்றல் , தீ , வேதிப் பொருள்கள் , மற்றக் 
கண்ணாடிக் கருவிகள் இவற்றைக் கையாளும்போது எத்தகைய 
விபத்தும் நிகழாதவண்ணம் கையாளும் பாதுகாப்புணர்வு மிக 
அவசியம் . 


2. பகிர்வுக் குணகம் 
( Distribution / Partition Coefficient ) 


நோக்கம் : அறை வெப்பநிலையில் நீர் , கார்பன் டெட்ர 
குளோரைடு ஆகியவற்றுக்கிடையில் அயொடினின் பிரிவுக் 
( பகிர்வு ) குணகத்தை நிர்ணயித்தல் . 


வேதிப் பொருள்கள் : சோடியம் தயோ சல்ஃபேட்டின் நீரியக் 
கரைசல்கள் ( 0.1N : 100 மி . லி : 0 • 01N : 100 மி . லி . ) , கார்பன் 
டெட்ர குளோரைடில் அயொடினின் பூரிதக் கரைசல் ( 50 மி.லி. ) , 
ஸ்டார்ச்சின் நீரியக் கரைசல் ( 1 % : 20 மி . லி . ) , பொட்டாசியம் 
அயொடைடின் நீரியக் கரைசல் ( ல 10 % : 25 மி.லி. ) 


கருவிகள் : வெப்ப நிலைப்பி , வெப்ப நிலைமானி (0-110° 
செ : 1 ) , கசிவற்ற கண்ணாடி அடைப்பான்களுடன் 

கூடிய 
சீசாக்கள் ( 250 மி.லி.: 3) , பியூரெட்டுகள் ( 50 மி.லி.: 2 ) , பிப் 
பெட்டுகள் (5 மி . லி .: 2 ) , கூம்புக் குடுவைகள் ( 150 மி. லி .: 3 ) , 
அளவுருளை ( 25 மி . லி .: 1 ) . 


சோதனை 


செய்முறை : வெப்ப நிலைப்பியைத் தேவையான 

வெப்ப 
நிலைக்கு அமைத்துக்கொள்ளவும் ( அறை 

வெப்ப நிலையில் 
நிகழ்த்துவதானால் , நீர் நிரம்பிய ஓர் அகன்ற 
கண்ணாடித் தொட்டியை வெப்ப நிலைப்பியாகப் பயன்படுத்த 
லாம் ; வெப்ப நிலையைக் குறித்துக் கொள்ளவும் ). 

அட்டவணையில் கண்டுள்ளவாறு இரு திரவங்களையும் தூய , 
உட்புறம் உலர்ந்த , இலக்கமிடப்பட்ட கண்ணாடிச் சீசாக்களின் 
அளவுருளைக் கொண்டு அளந்தெடுத்துக் கொள்ளவும் . சீசாக் 
களை கண்ணாடி அடைப்பான்களால் கசியாதவாறு இறுக மூடி , 
உள்ளிருக்கும் திரவங்கள் தமக்குள் நன்கு கலக்குமாறு திறம் 
படக் குலுக்கவும் ( 30 நிமிடங்கள் ). பின்னர் அவற்றை வெப்ப 
நிலைப்பியில் சீசாக்களின் திரவமட்டம் வெப்பநிலைப்பியின் திரவ 
மட்டத்திற்குக் கீழிருக்குமாறு நன்கு அமிழ்த்தி வைக்கவும் . 
வெப்ப நிலைப்பியில் 

சீசாக்கள் குறைந்தது 45 நிமிடங்கள் 
அமிழ்ந்திருக்க வேண்டும் . ஐந்து நிமிடங்களுக்கொருமுறை 


பகிர்வுக் குணகம் 


5 


சீசாக்களை வெளியில் எடுத்து , ஒவ்வொன்றையும் இரண்டு 
நிமிடங்கள் நன்கு குலுக்கியபின் , மீண்டும் வெப்ப நிலைப்பியில் 
வைக்கவும் . இவ்வாறாக , இறுதியாகக் குலுக்கிய பின்னர் சீசாக் 
களை 15 நிமிடங்கள் வெப்ப நிலைப்பியில் வைத்திருக்கவும் . 
இரண்டு திரவங்களும் தம்முள் நன்கு தெளிந்து , திரவ மட்டங் 
கள் தமக்குள் தெளிவாகப் பிரிந்திருக்க வேண்டும் . 


பிப்பெட்டின் அகன்ற புறத்தை விரலால் நன்கு மூடிக் 
கொண்டு , அதனை முதல் சீசாவினுள் நுழைக்கவும் . இதனால் 
பிப்பெட் மேலுள்ள திரவத்தின் வழியாக நுழையும்போது அத் 
திரவம் ஏதும் பிப்பெட்டினுள் நுழைவது தடுக்கப்பட்டு விடு 
கிறது . பிப்பெட்டின் நுனி சீசாவின் அடிப்பகுதியை நன்கு 
தொட்டுக்கொண்டிருக்கும்போது , 

பிப்பெட்டினுள்ளிருக்கும் 
காற்றை ஊதவும் . பின்னரே கீழ்மட்டத் திரவத்தைப் பிப்பெட் 
செய்ய வேண்டும் . 


கீழ்த் திரவத்திலிருந்து இவ்வாறு 5 மி . லி . திரவத்தைப் பிப் 
பெட் செய்து கூம்புக் குடுவையில் சேர்க்கவும் . அதில் 2 மி.லி. 
பொட்டாசியம் அயொடைடு கரைசலையும் , 5 மி . லி . வாலை வடி 
நீரையும் சேர்த்து ஒரு பியூரெட்டிலுள்ள 0-1N சோடியம் தயோ 
சல்ஃபேட்டுக் கரைசலுக்கெதிராகத் தரங்காணவும் . 

கரிமத் 
திரவத்தின் ஊதா ( violet ) நிறத்தின் திண்மை குறையும் போது 
1மி.லி. ஸ்டார்ச்சைச் சேர்த்து உண்டாகும் நீல நிறம் சட்டென 
மறையும் வரை சோடியம் தயோ சல்ஃபேட்டைச் சேர்த்து , 
பியூரெட் அளவைக் குறித்துக்கொள்ளவும் . இதேபோல மற் 
றொரு முறை தரங் காணலை நிகழ்த்தி ஒத்த பருமன்களைப் 
பெறவும் . 


பின்னர் மற்றொரு பிப்பெட்டைக் கொண்டு மேல் " திர 
வத்தைக் கவனமாகப்பிப்பெட் செய்யவும் . இவ்வாறு செய்யும் 
போது பிப்பெட்டின் கூர்நுனி மேல் திரவத்தின் மையப் பகுதி 
யில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவேண்டும் . பிப்பெட் 
செய்த 5 மி.லி. திரவத்தை மற்றொரு கூம்புக் குடுவையில் 
சேர்த்து , அதனுடன் 2 மி . லி . பொட்டாசியம் அயொடைடு 
கரைசலையும் 1 மி.லி. ஸ்டார்ச்சையும் சேர்த்து , மற்றொரு பியூ 
ரெட்டில் எடுத்துக்கொண்ட 0-01N சோடியம் தயோ சல்ஃபேட் 
கரைசலுக்கெதிராக முன்போலவே தரங்காணவும் ( இப்போது 
கூம்புக்குடுவையில் முன்போல இரண்டு திரவப்படிவுகள் இருக் 
காது ) . மற்றொரு முறை பிப்பெட் செய்து ஒத்த பியூரெட் அளவு 
களைப் பெறவும் . 


அட்டவணை 


சீசா 


பியூரெட்டில்அளவு(மி.லி:) 


எண் 


திரவங்களின்கனஅளவு (மி.லி.) 

CCl4ல் 2பூரிதக்கரைசல் 


(5மி.லி.) 

பிப்பெட் 
செய்யப்பட்ட 

திரவம் 


துவக்கம் 


இறுதி 


பருமன் 


1 


130 


20 


கீழ் 


1) 


ii)| 


மேல் 


i) 


il) 


- 


2| 


120 


30 


i) 


ii) 


மேல் 


i) 


ii) 


பகிர்வுக் குணகம் 


இவ்விரண்டு முறைகளையும் பின்பற்றி , 

இரண்டாவது 
சீசாவில் 

உள்ள இரண்டு திரவ மட்டங்களையும் பிப்பெட் 
செய்து தரங் காணவும் . கிடைக்கும் அளவுகளைப் பக்கம் 6 - ல் 
உள்ளபடி அட்டவணைப்படுத்தவும் . 


கணக்கீடு 
குணகம் 


அறை வெப்ப நிலையில் அயொடின் பகிர்வுக் 


Ka = 


கரிமத் திரவத்தில் அயொடின் செறிவு 
நீரியப்படிவில் அயொடின் செறிவு 


என்ற தொடர்பால் பெறப்படுகிறது . அயொடின் செறிவைக் 
காணச் சோடியம் தயோ சல்ஃபேட்டின் சரியான செறிவைப் 
பயன்படுத்த வேண்டும் . இதற்காக இரண்டு சோடியம் தயோ 
சல்ஃபேட் கரைசல்களையும் நியம பொட்டாசியம் டைக்ரொ 
மேட் கரைசலுக்கெதிராகத் தரங் காணவேண்டும் . மாறாக ஒரு 
சோடியம் தயோ சல்ஃபேட் கரைசலைப்போல மற்றொன்று 
சரியாக 10 அல்லது 20 ( அல்லது x ) மடங்கு விளாவியதாக 
இருப்பின் , 


Ka = 


[ அயொடினின் கரிமப் படிவிற்கான ] xx 

பியூரெட் அளவு 
[ அயொடினின் நீரியப் படிவிற்கான 

பியூரெட் அளவு ] 


| 


என்ற தொடர்பால் கணக்கிட்டுக்கொள்ளலாம் . இதேபோல 
இரண்டாவது 

சீசாவுக்குமான K.- யைக் கணக்கிடவும் . 
இரண்டும் சிறிதளவே ( < 1 % ) மாறுபட்டிருக்க வேண்டும் . 
இரண்டிற்குமான சராசரியைக் காணவும் , இதனை முடிபாகத் 
தரவும் . 


தொடர்புற்ற சோதனை : கார்பன் டெட்ர குளோரைடுக்குப் 
பதிலாகப் பென்ஸீன் அல்லது குளோரோஃபார்ம் அல்லது 
கார்பன் 

சல்ஃபைடு ( கவனம் ) திரவத்தை எடுத்துக் 
கொண்டு இச் சோதனையை இதே செய்முறை கொண்டு 
நிகழ்த்தலாம் . 


டை 


-8 


செய்முறை இயற்பு வேதியியல் 


சிந்தனைக்கு : * K. , வெப்பநிலை , அங்ககத் திரவத்தில் அயொ 

டினின் செறிவு இவற்றைப் பொறுத்து 
மாறுமா ? 


* அயொடினுக்குப் பதிலாக வேறு பொருள் 

களுக்கும் மேற்கண்ட சமன்பாடே 
பொருந்துமா ? 


எந்தத் திரவங்களை வேண்டுமானாலும் இச் 
சோதனையில் கரைப்பான்களாகப் பயன் 
படுத்த இயலுமா ? 


. 


3. சமநிலை மாறிலி 

( Equilibrium Constant ) 
நோக்கம் : 

அறை வெப்பநிலையில் நீர் , கார்பன் டெட்ர 
குளோரைடு ஆகியவற்றுக்கிடையில் அயொடினின் பகிர்வுக் 
குணகத்தைப் பயன்படுத்தி 

KI +1, = -KI , 
என்ற சமநிலையின் சமநிலை மாறிலியை நிர்ணயித்தல் . 


வேதிப் பொருள்கள் : முந்தைய சோதனையில் தேவைப்பட்ட 
வேதிப் பொருள்கள் , நியமப் பொட்டாசிய அயோடைடு நீரியக் 
கரைசல் ( சரியாக 0.1 N; 100 மி.லி. ) . 


கருவிகள் : முந்தைய சோதனையில் தேவைப்பட்ட கருவிகள் . 


செய்முறை : முன் 

முன் சோதனையில் சீசாக்களில் எடுத்துக் 
கொண்ட வாலை வடிநீருக்குப் பதிலாக , 0.1 N பொட்டாசியம் 
அயொடைடு 

கரைசலை 

எடுத்துக்கொண்டு அதே செய் 
முறையைப் பயன்படுத்தி அவ்வாறே அட்டவணைப்படுத்தவும் . 


கணக்கீடு : முன்சோதனை போலன்றி , இச் சோதனையில் 
சோடியம் தயோ சல்ஃபேட் கரைசலின் சரியான செறிவை 
முதலில் அவசியம் கண்டறிய வேண்டும் . அதனைக் கொண்டு 
அயொடின் 

கரைசல்களின் செறிவுகளைக் கணக்கிட்டு 
மோல்கள் / லிட்டர் அலகில் அட்டவணையின் இறுதிப் பத்தியில் 
குறித்துக்கொள்ளவும் . 


அறை வெப்பநிலையில் சமநிலை மாறிலி ( K ) யை 

C. 
K. 


K = 
C1 

X 

K .. 
என்ற சமன்பாட்டின்படி கணக்கிடவும் . இச் சமன்பாட்டில் 


10 


செய்முறை இயற்பு வேதியியல் 


C. : கரிமத்திரவப் படிவில் அயொடினின் செறிவு 


கரைந்த நீரியப் 


C , ! பொட்டாசியம் அயொடைடு 

படிவில் அயொடினின் செறிவு 


C , : சீசாவினுள் எடுத்துக்கொண்ட பொட்டாசியம் 

அயொடைடு கரைசலின் செறிவு ( மோல்கள் / லிட்டர் ) 
Ka : முந்தைய சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பு 


இரண்டு சீசாக்களுக்குமான K. மதிப்பைக் கணக்கிட்டு 
அவற்றின் சராசரியை முடிபாகத் தரவும் . இரண்டு K. மதிப்பு 
களும் தமக்குள் 5 % -க்கு அதிகமாக வேறுபடக் கூடாது . 


தொடர்புற்ற சோதனை : இச்சோதனையில் Ka- யைப் பயன் 
படுத்தி , சரியான 0.1 N பொட்டாசியம் அயொடைடு கரைசலைக் 
கொண்டு , K. நிர்ணயிக்கப்பட்டது . 

மாறாக 

ஏற்கெனவே 
நிர்ணயித்துக் கொண்ட Ka. K. மதிப்புகளைப் பயன்படுத்தி , 
கொடுத்துள்ள பொட்டாசியம் அயொடைடு கரைசலின் 
செறிவை இதே செய்முறையின் வழியாக நிர்ணயிக்கலாம் . 
சிந்தனைக்கு : * K- ன் மதிப்பு வெப்பநிலை , கரிமத் திரவத்தில் 

அயொடினின் செறிவு, பொட்டாசியம் 
அயொடைடு கரைசலின் செறிவு ஆகியவற் 
றைப் பொறுத்து மாறுமா ? 
அயொடினைத் தவிர மற்ற வேதிப் பொருளுக் 
கும் முன் கண்ட சமன்பாடு பொருந்தி 
வருமா ? 
எந்தச் சமநிலையின் சமநிலை மாறிலியையும் 
இம் முறையைக் 

கொண்டு 

நிர்ணயிக்க 
முடியுமா ? 
* சமநிலை மாறிலி , சமநிலையைக் குறிப்பிடும் 

விதத்தைப் பொறுத்து எவ்விதம் மாறும் ? 
இச்சமநிலை மாறிலியின் அலகு என்ன ? எல் 
லாச் சமநிலை மாறிலிகளும் ஒரே மாதிரியான 

அலகினைப் பெற்றிருக்குமா ? 
* இச்சோதனையில் நீர்மப்படிவில் உள்ள 

அயொடினுக்கும் , கரிமப் படிவில் இருக்கும் 
அயொடினுக்குமிடைப்பட்ட 

வேறுபாடு 
என்ன ? 


17 


4. இணக்கக் குணகம் 

(Association Factor) 


நோக்கம் : நீர் , பென்ஸீன் ஆகிய இரண்டு திரவங்களுக்கு 
மிடையில் பென்ஸாயிக் அமிலத்தின் பகிர்வுக் குணகத்தை . 
அறை வெப்பநிலையில் நிர்ணயித்து , அதன்மூலம் பென்ஸீனில் 
அவ் வமிலத்தின் இணக்கக் குணகத்தை நிர்ணயித்தல் . 

வேதிப் பொருள்கள் : சோடியம் ஹைட்ராக்ஸைடு நீரியக் 
கரைசல் ( 0.1 N : 100 மி.லி .; 0.02 N : 100 மி.லி. ) , பென்ஸாயிக் 
அமிலம் ( 12 கிராம்கள் ) , பென்ஸின் ( 250 மி.லி.) , ஃபினால் 
ஃப்தலீன் காட்டி . 


கருவிகள் : வெப்ப நிலைப்பியாகப் பயன்படும் நீர் நிரம்பிய 
கண்ணாடி நீர்த்தொட்டி , வெப்பநிலைமானி ( 1-110 ° செ : 1 ) , 
கண்ணாடி அடைப்பான் கொண்ட சீசாக்கள் ( 250 மி.லி : 5 ) , 
கூம்புக் குடுவைகள் (250 மி.லி . : 2 ) , பியூரெட்டுகள் ( 50 மி.லி. : 2 ) 
பிப்பெட்டுகள் ( 10 மி.லி .: 2 ) , பிரிபுனல் ( 250 மி.லி .: 1 ) . 


கண்ணாடி 


செய்முறை : கண்ணாடி நீர்த் தொட்டியின் வெப்ப நிலையைக் 
கண்டு அதனைக் குறித்துக்கொள்ளவும் . வரிசையாக இலக்க 
மிடப்பட்ட தூய , நன்கு உலர்ந்த சீசாக்கள் ஒவ்வொன்றிலும் 
முறையே 1 , 1.5 , 2 , 3 , 4 கிராம்கள் அளவுக்கு பென்ஸாயிக் 
அமிலத்தை எடையிட்டு எடுத்துக்கொள்ளவும் . ஒவ்வொன் 
றிலும் CO , கரைந்திராத 50 மி.லி. வாலை வடிநீரையும் , 50 மி.லி. 
பென்ஸீனையும் சேர்க்கவும் . 

சீசாக்களைக் 
அடைப்பான்களால் நன்கு மூடி , அரைமணி நேரத்திற்கு . 
அவற்றை நீர்த் தொட்டியில் நன்கு அமிழுமாறு வைக்கவும் . 
ஒவ்வொரு சீசாவையும் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை அரை 
மணி நேரத்திற்கு நன்கு குலுக்கவும் . குலுக்கியபின் பென்ஸீன் 
படிவநிலையும் நீர் படிவ நிலையும் நன்கு தெளிவாகப் பிரியும் 
வரை வெப்பநிலைப்பியில் மீண்டும் அமிழ்த்து வைக்கவும் . 
பென்ஸீன் திரவம் மேலும் , நீர் கீழாகவும் தெளிவாகப் 
பிரியட்டும் . 


அட்டவணை 


(1) 


(5) 


(6) 


(2) 
பென்ஸாயிக் அமிலத்தின் 


(4) வினைபுரிந்தகாரப்பருமன் 

(மி.லி.) 


சீசா 


Cw 


எடை 


(Cm) 

C 


பிப்பெட் செய்த அளவு 
(மி.லி.) 


35 


(C) 
C 


எண் 


(கிராம்) 


C 


கரிமப்படிவநிலை 


நீரியப்படிவநிலை 


1 


1 


10 


(i) 


( 
ii 
) 


2 


1.5 


10 


(i) 


(ii) 


3) 


2 


10 


(i) 


(ii) 


4 


3 


10 


(i) 


(ii) 


4. 


10 


(i) 


5 


(ii) 


இணக்கக் குணகம் 


13 


ஒரு பியூரெட்டில் 0.1 N 

0.1 N சோடியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலையும் , மற்றொன்றில் 0.02N கரைசலையும் நிரப்பிக் - 
கொள்ளவும் . பென்ஸீன் படிவ நிலையிலிருந்து 10 

மி.லி. 
பகுதியைப் பிப்பெட்டின் மூலம் எடுத்து 30 மி.லி. வாலை வடிநீர் 
அடங்கிய கூம்புக் குடுவையில் சேர்க்கவும் . பிப்பெட் செய்யும் 
போது முன்போலவே 

இருத்தல் 

வேண்டும் . 
ஃபினால் ஃப்தலின் காட்டியின் உதவியுடன் இக்கரைசலை 0.1N 
காரத்திற்கெதிராகத் தரங் காணவும் . தரங் காணலின் போது 
கூம்புக் குடுவையிலுள்ள கரைசலை நன்கு கலக்க வேண்டும் . 
அப்போதுதான் இறுதி நிலை தெளிவாகத் தெரியும் . 


கவனமாக 


உட்புறம் நன்கு உலர்ந்த ஒரு தூய பிரிபுனலின் உதவி 
யால் நீர்ப்படிவ நிலையையும் , பென்ஸின் படிவநிலையையும் 
பிரித்தெடுக்கவும் . நீர்ப்படிவ நிலை கீழாக வரும் . அதனை ஒரு . 
தூய உலர்ந்த முகவையில் ஏற்று , அதிலிருந்து 10 மி.லி. 
பகுதியைப் பிப்பெட் 

செய்து ஒரு கூம்புக் குடுவையில் 
சேர்க்கவும் . இதனை 0.02N காரத்திற்கெதிராக முன்போன்றே 
தரங்காணவும் . 


ஒவ்வொரு படிவ நிலையையும் ஒத்த பியூரெட் அளவுகள் 
வரும்வரை தரங்காணுதல் அவசியம் . 


இதே முறையைப் பின்பற்றி மற்ற நான்கு சீசாக்களின் 
கரிம , நீரியப் படிவ நிலைகளைச் சரியாகத் தரங்காணவும் , 
தரவுகளை அட்டவணையில் ( பக்கம் 12 ) கண்டுள்ளவாறு 
தொகுக்கவும் . 


கணக்கீடு : சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் சரியான 
செறிவைக் ( நியம ஆக்ஸாலிக் அமிலத்தின் உதவியால் தரங் 
கண்டு நிர்ணயித்துக்கொள்ளவும் . இச்செறிவை ) கொண்டு , 
பென்ஸீன் , நீர் ஆகிய இரண்டு படிவ நிலைகளிலும் பென்ஸாயிக் 
அமிலத்தின் செறிவைக் கண்டு மோல்கள் / லிட்டர் அலகில் 
வெளிப்படுத்தவும் . அட்டவணையின் இறுதி மூன்று பத்திகளில் 
கண்டுள்ளவாறு இரு செறிவுகளுக்குமிடைப்பட்ட விகிதத்தைக் 
கணக்கிட்டுக் குறித்துக் கொள்ளவும் . 


அட்டவணையின் ஆறாவது பத்தியில் உள்ள மதிப்புகள் 
மாறிலியாகவும் , 5 , 7 ஆம் பத்தி மதிப்புகள் அவ்வாறு அமையாம் . 
லிருப்பதையும் நோக்கவும் . 


14 

செய்முறை இயற்பு வேதியியல் 
எனவே ஒவ்வொரு சீசாவுக்கும் உரிய அம் மதிப்புகள் 
[ C ...] 

ன் 


[ Co ] [ Cu2 ] 2. 

[ C.ws ] [ Cu4 ] 2 

[ Cus ] 
[ C ] 1 [ C ] [ Css ] [ Cs4 ] [ Cbs ] 
இதில் ஏதேனும் ( முதல் ) இரண்டு உறுப்புகளை மட்டுமே 
எடுத்துக்கொண்டு மடக்கை காணின் , 


log [ Cw1 ] 


log [ Chi ]] 


log [ Cwg ] - log (C2) 


இங்கு நீரியப் , படி நிலையின் செறிவு இருபடியாக உயர்த்தப் 
பட்டிருக்கிறது . இவ்வாறன்றி அது ஒரு தெரியாத படி எனக் 
கொள்வோம் . அதாவது 2 - க்குப் பதில் n எனக்கொள்ளின் , 
மேற்கண்ட சமன்பாடு , 


log [ Cu ] - log [ Chi ] log [ Cu . ] log [ Cse ] 
என்றாகும் . இதனை எளிமையாக்கி n- ன் மதிப்புக்கான வெளிப் 
பாட்டைப் பெறலாம் : 


log [ Cu } ] " - log [ Cwp ] " log ( C61 ] - log ( Cba ] 
n { log [ Ce1 ] - log [ Cw2 ] } = log [ C61 ] - log [ Ct2 ] 


log [ Cz1 ] - log [ Ch ? ] 
அல்லது n = 

log [ Co ] - log [ Cus ] 
இச் சமன்பாட்டில் 

வலப்பக்கமுள்ள எல்லா அளவுகளும் 
நமக்குத் தெரியுமாதலால் , n- ன் மதிப்பைக் கணக்கிட்டு 
விடலாம் . 


இங்கு முதலிரண்டு சீசாக்களை எடுத்துக்கொண்டு n- ஐக் 
கணக்கிட்டுள்ளோம் . இதேபோல உகந்த ஏதேனும் இரண்டு 
சீசாக்களை எடுத்துக்கொண்டு 1 - ஐக் கணக்கிடலாம் . இப்படிக் 
கணக்கிட்ட எல்லா n மதிப்புகளின் சராசரியே , பென்ஸீனில் 
பென்ஸாயிக் அமிலத்தின் இணக்கக் குணகமாகும் . இதனை 
முடிபாக வெளியிடவும் . 


தொடர்புற்ற சோதனைகள் : இதே செய்முறையைப் பின்பற்றி 
பின்வரும் அமைவுகளையும் சோதனை மூலம் நாம் பயிலலாம் . 


இணக்கக் குணகம் 


15 


( i ) நீர் , பென்ஸீனுக்கிடையில் ஹைட்ரோ குளோரிக் 

அமிலத்தின் இயல்பு . 


( ii ) இதே இரண்டு திரவங்களுக்கிடையில் சாலிசிலிக் 

( salicylic ) அமிலம் ( அ ) பிக்ரிக் ( picric ) அமிலம் . 


( iii ) இவ்விரண்டு கரிம அமிலங்களும் வெவ்வேறு PH 

மதிப்புகள் பெற்ற நீரியப் படிமநிலை , குளோரோ 
ஃபார்ம் படிம நிலைகளுக்கிடையில் காட்டும் பண்பு . 


சிந்தனைக்கு : * முதல் சோதனையில் பயன்பட்ட விகிதத்துக்கும் 

இச் சோதனையில் உபயோகித்த விகிதத்துக்கும் 
இடையேயுள்ள வேறுபாடு ( அ ) தொடர்பு 
என்ன ? 


அட்டவணையின் 5 , 7 ஆம் பத்திகளில் கிடைக் 
கும் மதிப்புகள் மாறிலியாக அமையாததன் 
காரணம் யாது ? 


* பகிர்வு விதி ( Distribution 

( Distribution Law ) இந்தச் 
சோதனையில் ஆய்ந்த அமைவுக்குப் பொருந் 
துமா ? 


5. ஃபீனால் - நீர் அமைவு : 
நிலைமாறு கரைசல் வெப்பநிலை 

( Phenol - Water System : 
Critical Solution Temperature) 


நோக்கம் : ஃபீனால் - நீர் அமைவின் பழநிலைச் சமநிலையைச் 
சோதனை மூலம் ஆய்தல் 


புதிதாகக் 


காய்ச்சி 

வடிக்கப்பட்ட 


வேதிப் பொருள்கள் : 
ஃபீனால் , வாலை வடிநீர் 


- 


கருவிகள் : மாதிரிக் குழாய்கள் ( 15 மிமீ . x 6 செ.மீ ; 8 ) 
இவற்றுடன் சரியாகப் பொருந்தும் ரப்பர் வளையங்களும் ( 8 ) 
வெளிக் குழாயும் உள்குழாய்க்குகந்த ஒரு துளையும் , ஓரத்தில் 
கீற்றுப்பள்ளமும் கொண்ட தக்கைக் கார்க்கு , வெப்பநிலைமானி 
( 1 / 10 ° செ.1-110 ° செ . ), உள் குழாயிலும் கீற்றுப்பள்ளத்திலும் 
சுலபமாக இயங்கக்கூடிய 

கம்பிக் கலக்கி , நீர்க்கலம் 
( 500 மி.லி. முகவை ) , தாங்கி , வெப்பவலை , அளவிடப்பட்ட 
பிப்பெட்டுகள் ( 10 மி.லி. 2 ) . 


செய்முறை : படத்திலுள்ளவாறு கருவியை அமைத்துக் 
கொள்ளவும் . அட்டவணையில் தந்துள்ளவாறு ஃபீனால் , வாலை 
வடிநீர் இரண்டையும் தகுந்த அளவில் ரப்பர் வளையங்கள் 
பொருத்தப்பெற்ற எட்டு உட்குழாய்களிலும் எடுத்துக் 
கொள்ளவும் . அவற்றைச் சோதனைக் குழாய்த் தாங்கியில் 
பொருத்தித் தக்கைக் கார்க்குகளால் மூடவும் . 


முதல் 


உட்குழாயைக் கொண்டு படத்திலுள்ளவாறு 
கருவியை அமைத்துக்கொள்ளவும் . அதனுள்ளிருக்கும் திரவக் 
கலவையைக் கம்பிக் கலக்கியால் சீராகக் கலக்கிக்கொண்டே 
( ஒரு நொடிக்கு ஓர் இயக்கம் ) திரவக் கலத்தின் வெப்பத்தைப் 
படிப்படியாக உயர்த்தவும் . முதலில் தெரியும் இரண்டு திரவப்படி 


ஃபீனால்- நீர் அமைவு : நிலைமாறு கரைசல் வெப்பநிலை 


17 


நிலைகள் , வெப்பநிலை உயரும்போது வெண் கலங்கலாக மாற 
ஆரம்பிக்கும் . கம்பிக் கலக்கியால் விடாமலும் , சீராகவும் 
தொடர்ந்து கலக்கிக் கொண்டே இருக்கவும் . ஒரு குறிப்பிட்ட 


1. வைப்பநிலைமானி 
தக்கைக் கார்க்கு 
ரப்பர் வளையம் 
உட்குழாய் 


innRNMARRn 


THI 


கம்பிக்கலக்கி 


வெளிக்குழாய் 


நீர் 


- 


புன் சென் 
எரிகருவி 
( வெப்ப வலை ) 


படம் 1 


வெப்ப நிலையின் போது கலங்கல் சட்டென மறைந்து தெளி 
வான ஒரு படித்தான கரைசல் தோன்றும் . அந்த ( ஒருங்கு 
கலக்கும் ) வெப்பநிலையைக் குறித்துக் கொள்ளவும் . 

வெப்பநிலையை 1 ( அ ) 2 ° செ மேலும் உயர்த்திய பின்னர் 
எரிகருவியை அகற்றிவிடவும் ( வெப்ப வலையைச் சூடுபடுத்து 
வதை நிறுத்திவிடவும்) . முன்போன்றே வெப்பநிலை குறையக் 
குறைய ஒரே சீராகத் தொடர்ந்து கலக்கிக் கொண்டிருக்கவும் . 
முன்பு கண்ட ஒருங்கு கலக்கும் வெப்பநிலை வந்தவுடன் உட் 
குழாயினுள்ளிருக்கும் தெளிந்த திரவத்தில் நிலையான வெண் 

செ.இ -2 


18 


செய்முறை இயற்பு வேதியியல் 


கலங்கல் சட்டெனத் தோன்றும் . இந்த வெப்பநிலையும் , முன்பு 
கண்ட வெப்பநிலையும் ஒன்றாக இருத்தல் வேண்டும் . இல்லை 
யெனில் இரண்டும் ஒன்றாகும் வரை இச்சோதனையைத் 
திரும்பச் செய்யவும் . 

இதே முறையைப் பின்பற்றி , மற்ற ஏழு இயைபுகளுக்கு 
மான ஒருங்கு கலக்கும் வெப்பநிலைகளைக் கண்டறியவும் . 
எல்லாத் தரவுகளையும் அட்டவணையில் 

கண்டுள்ளவாறு 
தொகைப்படுத்தவும் . 


கணக்கீடு : ஃபீனாலின் அடர்த்தியை நியம அட்டவணை 
களிலிருந்து தெரிந்து ஒவ்வொரு உட்குழாயினுள்ளும் உள்ள 
திரவக் கலவையின் 

சதவீதத்தைக் கணக்கிடவும் . 
பின்னர் எடை சதவீதத்தை X அச்சிலும் , இயைந்த ஒருங்கு 
கலக்கும் வெப்ப நிலைகளை Y அச்சிலுமாகவரை படத்திலிடவும் . 


எடை 


இயைந்தஒருங்குகலக்கும் 

வெப்பநிலை 


ஃபிதலின் எடை சதவீதம் 

X 


படம் 2 


கிடைக்கும் வரைபடம் ஓர் உச்சமுள்ள வளைவாக இருக் 
கும் . அதன் உச்சியில் X அச்சுக்கு இணையாக ஒரு தொடு 
கோடு வரையவும் . அது Y அச்சைச் சந்திக்கும் புள்ளிக்கு 
உச்ச ஒருங்கு கலக்கும் வெப்பநிலை ( upper consolute tempe 
rature ) அல்லது நிலை மாறுகரைசல் வெப்பநிலை எனப் பெயர் . 
இதற்கியைந்த எடை சதவீதத்தைக் காணவும் . இவற்றை 
முடிபாக வெளியிடவும் . 


அட்டவணை 


உட்குழாய் 


ஒருங்குகலக்கும்வெப்பநிலை°செ. 


ஃபீனால் (மி.லி.) 


என 


(மி.லி.) 


கரைசலின் எடைசதவீத இயைபு 


சூடாக்கும்போது 


குளிர்விக்கும்போது 


1 


5.0 


1.0 


2 


4.5 


1.5 


3| 


4.0 


2.0 


4 


3.5 


2.5 


5 


3.0 


3.0 


6 


2.5 


3.5 


7 


2.0 


4.0 


8 


1.5 


4.5 


20 


செய்முறை இயற்பு வேதியியல் 


தொடர்புற்ற சோதனைகள் : இதே முறையைப் பின்பற்றி 
கார்பன் டை சல்ஃபைடு ( கவனம் ) -மெதனால் அமைவையும் 
மெதில் எதில் கீட்டோன் - நீர் அமைவையும் பயிலலாம் . 
பின்னதற்கு ஒரு தாழ் ஒருங்கு கலக்கும் வெப்பநிலையும் உடன் 
கிடைக்கும் . 


சிந்தனைக்கு : * கிடைக்கும் வரிப்படத்தை படி நிலை விதியின் 

வழியாக ஆய்ந்தால் கிடைக்கும் முடிபுகள் 
என்னென்ன ? 
* வெண்கலங்கல் தோன்றுவதற்கான ( ஒளியியல் 

சார்ந்த ) காரணம் என்ன ? 
* கலக்கும் வேகம் சீராக இன்றி , மாறுபடுவதால் 
இச்சோதனையில் 

விளையக்கூடும் சிறுதவறு 
யாது ? 


1 


6. உச்ச ஒருங்கு கலக்கும் வெப்பநிலை 

(( Upper Consolute Temperature ) 


நோக்கம் : ஃபீனால் - நீர் இரண்டில் , ஏதேனும் ஒரு திரவத் 
தில் கரையும் ஒரு மூன்றாவது பொருள் உடன் இருக்கும் போது , 
இவ்வமைவின் 

உச்ச ஒருங்கு கலக்கும் வெப்பநிலையின் 
பாதிப்பை ஆய்தல் . 

வேதிப்பொருள்கள் : முந்தைய சோதனையில் தேவைப் 
பட்டவை அனைத்தும் , சோடியம் க்ளோரைடு நீரியக் கரைசல் 
( 1 % : 50 மி . லி . ) 


கருவி : 


சோதனையில் 


முந்தைய 
அனைத்தும் . 


தேவைப்பட்டவை 


செய்முறை : ( i ) முந்தைய 

சோதனையில் பயன்பட்ட் 
வாலை வடி நீருக்குப் பதிலாக கொடுத்துள்ள 1 % சோடியம் 
க்ளோரைடு 

கரைசலைப் பயன்படுத்தி சோதனையை அதே 
போலத் 

திரும்பச் செய்யவும் . தரவுகளை முன் போன்றே 
அட்டவணைப்படுத்தி ஃபீனால் - நீரிய சோடியம் க்ளோரைடு 
அமைவுக்கான வரிப்படத்தைப் பெறவும் . 

( ii ) அட்டவணையில் கண்டுள்ளவாறு ஃபீனால் , 1 % 
சோடியம் க்ளோரைடு கரைசல் , நீர் ஆகியவற்றை முந்தைய 
சோதனையில் போல எடுத்துக் கொண்டு அதனைத் திரும்ப 
நிகழ்த்தவும் . 


கணக்கீடு : சோடியம் க்ளோரைடு கரைசலின் செறிவைக் 
கணக்கிடவும் . அதனை மோல்கள் / லிட்டர் அலகில் X அச்சிலும் 
இயைந்த ஒருங்குகலக்கும் வெப்ப நிலைமை Y அச்சிலுமாக 
வரைபடத்திலிடவும் . கிடைக்கும் நியம நேர்கோட்டை , தெரி 
இயைபுள்ள சோடியம் 

க்ளோரைடு 

கரைசலின் 
இயைபைக் காணப் பயன்படுத்தலாம் . 


யாதி 


. 


அட்டவணை 


உட்குழாய் 


ஃபீனால் (மி.லி.) 


1%Nact 

நீரியக் கரைசல் (மி.லி.) 


ஒருங்குகலக்கும் 

வெப்பநிலை(°செ) சூடாக்கும் 

குளிர்விக்கும் 


) 


1%NaCl-இன் 

செறிவு மோல்கள்/லிட்டர் 


(மி.லி.) 


போது 


போது 


1 


2 


0•5 


3.5 


2 


*2 


1.0 


3.0 


3 


2 


1.5 


2.5 


2 


2.0 


2.0 


2 


2.5 


1.5 


2 


3.0 


1.0 


7 


2 


3.5 


0.5 


2 


4.0 


0.0 


உச்ச ஒருங்கு கலக்கும் வெப்பநிலை 


23 


தொடர்புற்ற சோதனைகள் : சோடியம் க்ளோரைடு போன்ற 
மற்ற நீரில் கரையும் உப்பினுடனும் , இதே போல ஃபீனாலில் 
கரையும் கரிமப் பொருளினுடனும் இப்படி நிலைச் சமநிலையை 
ஆய்ந்து உச்ச ஒருங்கு கலக்கும் வெப்பநிலை எவ்விதம் பாதிக் 
கப்படுகிறது என ஆயலாம் . 
சிந்தனைக்கு : * இத்தகைய ஆய்வு எல்லாவித திரவக் கலவை 

களுக்கும் பொருந்துமா ? 


7. எளிய நல்லுருக்கு 


( Simple Eutectic ) 


நோக்கம் : கொடுத்துள்ள இரண்டு கரிமச் சேர்மங்களுக்கு 
மிடைப்பட்ட படி நிலைச் சமநிலையை சோதனை மூலம் ஆய்தல் . 


வேதிப்பொருள்கள் : கொடுத்துள்ள இரண்டு சேர்மங்கள் 
( A , B ) 


சோதனையில் 


பயன்படுத்தியது 


கருவிகள் : முந்தைய 
போன்ற அமைப்பு . 


செய்முறை : அட்டவணையில் தந்துள்ளது போல இரண்டு 
சேர்மங்களையும் எடையிட்டு ஒவ்வொரு உட்குழாயினுள்ளும் 
எடுத்துக் கொள்ளவும் . ஒவ்வொரு ஆக்கக்கூறின் எடையும் 
அட்டவணையில் உள்ளதாகவே இருக்க வேண்டும் என்ற 
அவசியமில்லை . ஆனால் துல்லியமாகத் தெரிந்திருந்தால் 
போதும் . முதல் உட்குழாயினுள் வெப்பநிலைபானி , கம்பிக் 
கலக்கி இரண்டையும் பொருத்தி திரவக்கலத்தில் நேரடியாக 
அமிழ்த்தி , திரவக் கலத்தைச் சூடுபடுத்தவும் . குறிப்பிட்ட 
வெப்ப நிலையில் கலவை உருக ஆரம்பிக்கும் . கலவை முழுதும் 
திரவமாகும் வரை தொடர்ந்து சூடுபடுத்தவும் . முழுதும் உருகும் 
போது வெப்பநிலையைக் குறித்துக் கொள்ளவும் . இது தோராய 
மான உறைநிலையாகும் . திரவத்தின் வெப்பநிலையை 1 ( அ ) 2 
செ மேலும் உயர்த்திய பின் , உட்குழாயை திரவக் கலத்தி 
லிருந்து வெளியில் எடுத்து அதன் வெளிப்பகுதியை விரைவில் 
துடைத்து , சட்டென 

வெளிக்குழாயில் பொருத்திவிடவும் . 
கம்பிக் கலக்கியால் சீராகக் கலக்கிக்கொண்டே ஒவ்வொரு 
நிமிடத்துக்கும் ஒருமுறை திரவக் கலவையின் வெப்ப 
நிலையைக் கவனித்துக் குறித்துக் கொள்ளவும் . திரவம் உறைந்த 
பின் 4 ( அ ) 5 நிமிடங்கள் வரை இவ்வாறு செய்யவும் . படம் ( 3 ) 
அல்லது ( 4 ) -இல் கண்டவாறு இயைந்த குளிர் வளைவுகளை 
உருவாக்கி உறை நிலையைக் காணவும் . 


எளிய நல்லுருக்கு 


25 


WPTTRUS 


உறைநில்செர் 


( 3 


ப 
. 


. 


( 7 ) 


( 5 ) 100 % B 


10 % A 


( 6 ) 
எடை சதவீதம் 


படம் 3. எளிய நல்லுருக்கு 


2 ) 


( 1 ) 

( 3 ) 


உறைநிலை 


( 5 ) 


( 8) 


( I ) ( IS ) (6) (14 ) 


( 16 ) ( 19 ) ( pany (17) (10) ( 9 ) 

எடை சதவீதம் 
படம் 4. சேர்ம உருவாக்கம் ( compound formation ) 


26 


செய்முறை இயற்பு வேதியியல் , 


இதே செய்முறையைப் பின்பற்றி மற்ற இயைபுகளுக்கு 
மான உறை நிலைகளைக் கண்டறியவும் . பின்னர் கொடுத்துள்ள 
சேர்மங்களைத் தனித்தனியாகத் தூய நிலையில் எடுத்துக் 
கொண்டு இவ்வாறே அவற்றின் உறைநிலைகளையும் கண்டறி 
யவும் . 
கணக்கீடு : ஒவ்வொரு உட்குழாய்க்கும் இயைந்த இயைபை 

சதவீதமாகக் கணக்கிடவும் . முத்தைய சோதனை 
( சோதனை 5 ) யில் போல , உறை நிலை.- எடை சதவீத வரை 
படத்தை உருவாக்கவும் . படத்தில் இலக்கமிட்டுக் காட்டிய 
வற்றை முடிபுகளாக வெளியிடவும் . 

அட்டவணை 


எடை 


சேர்மங்களின் எடை ( கிராம் ) 


இயைபின் 


உட்குழாய் 


உரைநிலை 


எடை 


எண் 


சதவீதம் 


A 


B 


1 


0.0 


40 


2 . 


0.5 


3.5 


3 . 


1.0 


3.0 


( 


1.5 


2.5 


5 


2.0 


2.0 


6 


2.5 


1.5 


7 


3.0 


1.0 


8 


3.5 


0.5 


4.0 


0.0 


கொடுத்துள்ள அமைவின் படிநிலை வரிப்படம் 

படம் ( 3 ) 
படம் ( 4 ) ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றைப் போல அமைந் 
திருக்கும் . 

படம் ( 3 ) ஐப் போன்ற அமைவு எளிய நல்லுருகைத் 
தருகிறது . 


எளிய நல்லுருக்கு 


27 


°சை 


வெப்பநிலை 


* உறைநிலை 
நேரம் நிமிடங்கள் ) 
படம் 5. குளிர் வளைவுகள் தூய சேர்மம் 


வெப்பநிலை 


* உறை நிலை 
நேரம் நிமிடங்கள் ) 


படம் 6 . 


கலவை 


| 


28 

செய்முறை இயற்பு வேதியியல் 
அப்போது கீழ்க்கண்டவற்றை முடிபுகளாகத் தரவும் . 

( 1 ) ஆக்கக் கூறு A- யின் உறைநிலை 
( 2 ) ஆக்கக் கூறு B- யின் உறை நிலை 
( 3 ) எளிய நல்லுருகின் உறை நிலை (உருகுநிலை ) 
( 4) எளிய நல்லுருகின் இயைபு 
( 5 ) -( 7 ) கொடுத்துள்ள திடக் கலவையின் 

இயைபு 
( ஏதேனும் ஒன்று ) 


| ( 2 ) 


படம் ( 4 ) -க்கான முடிபுகள் 
( 1 ) ஆக்கக் கூறு A- யின் உறைநிலை 

B- யின் உறைநிலை 
( 3 ) சேர்மத்தின் உறை நிலை ( உருகு நிலை ) 
( 4 ) சேர்மத்தின் இயைபு 
( 5 ) - ( 8 ) உண்டான நல்லுருகுகளின் உறை நிலைகள் 
( 6 ) - ( 7 ) 

இயைபுகள் 


( 9 ) - ( 17 ) கொடுத்துள்ள திடக்கலவையின் இயைபு ( ஏதே 

னும் ஒன்று ) 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) கொடுத்துள்ள இரண்டு கரிமச் 
சேர்மங்களும் சில சமயம் தமக்குள் ஒரு சேர்மத்தை உருவாக்கிக் 
கொள்ளும் . அப்போது படம் 4 - ஐப் போன்ற படுநிலை வரிப் 
படம் கிடைக்கும் . எனவே முடிபுகள் படம் 4 - க்கியைந்தன 
வாக இருக்க வேண்டும் . 


( ii ) உருவாக்கிய படி நிலை வரிப்படத்தைப் 

பயன் 
படுத்தி , கொடுத்துள்ள ஒரு இயைபு காணவேண்டிய கலவை 
யின் இயைபினைக் கண்டறியலாம் . இதற்காக அதன் உறை 
நிலையைக் கவனமாகக் கண்டறிய வேண்டும் . அது படம் 3 - இல் 
( 1 ) -க்கு மேலிருப்பின் அதன் இயைபு (5 ) ஆக இருக்கும் . சில 
சமயங்களில் ( 1 )-க்குக் கீழ் இருப்பின் , அதில் மேலும் சிறிதளவு 
A அல்லது நியைச் சேர்த்து மறுபடியும் அதன் உறைநிலையைக் 
கண்டறியவும் . A யைச் சேர்த்த பின் அதன் உறைநிலை தாழ்ந்து 
விடின் அதன் இயைபு ( 6 ) ஆக இருக்கும் ; மாறாக உறைநிலை 
உயரின் அதன் இயைபு ( 7 ) ஆக இருக்கும் . 


{ 


எளிய நல்லுருக்கு 


29 


சிந்தனைக்கு : * படம் 4 - ஐப் பயன்படுத்தி கொடுத்துள்ள 

கலவையின் இயைபைக் காணும்போது , அதன் 
உறைநிலையைக் கண்டபின் B- யைச் சேர்ப்ப 
தாகக் கொள்வோம் . எவ்வெப்பொழுது . 
நமக்கு இயைபுகள் ( 6 ) -உம் ( 7 ) -2 ம் கிடைக்கும் . 
எனச் சிந்தித்து உணரவும் . 


இதேபோல படம் 4 - இல் , தெரியாத இயைபுகள் 
( 9 ) முதல் ( 17 ) வரைக் காண நிபந்தனைகளைச் 
சிந்தித்துப் பெறவும் . 


* 


இரண்டு வகை வரிப்படங்களுக்கும் படி நிலை . 
( நிலைமை ) விதியைப் பொருத்தி ஆயும் போது , 
கிடைக்கும் முடிபுகளைத் தொகுக்கவும் . 


குளிர்வளைவுகள் இரண்டும் தமக்குள் காட்டும் . 
வேறுபாட்டிற்கான காரணத்தை ஆயவும் . 


உறைநிலையின் 

போது உட்குழாயிலுள்ள 
பொருளைத் தொடர்ந்து குளிர வைத்துக்கொண் 
டிருந்தும் , வெப்பநிலை தாழாதது ஏன் ? 


8 . 


நிலைமை மாறு வெப்பநிலை 


( Transition Temperature ) 


நோக்கம் : வெப்பநிலைமானி முறையில் கொடுத்துள்ள படிக 
நீரேறியின் நிலைமை மாறு வெப்பநிலையை நிர்ணயித்தல் . 

வேதிப் பொருள்கள் : சோடியம் சல்ஃபேட் டெகஹைட்ரேட் 
( Na , SO4 10H , 0 ) டொலுவின் ( அ ) திரவ பாரஃபின் . 


கருவி : பரிசோதனை 5 - ல் உபயோகப்பட்டதைப் போன்ற 
அமைப்பு . 


செய்முறை : உட்குழாயின் பாதியளவுக்கு ( 45 கிராம் ) 
கொடுத்துள்ள படிக நீரேறியை எடுத்துக்கொள்ளவும் . இதனைக் 
கலக்கும் போது ஏற்படும் உராய்வைக் குறைக்க தேவையான 
அளவுக்கு ( 1-3 மி.லி. ) திரவ பாரஃபினைச் சேர்த்துக்கொள்ளவும் . 
பின்னர் உட்குழாயினுள் கம்பிக் கலக்கியை மெதுவாக 
அமிழ்த்தி ஒற்றைத் துளைத் தக்கைக் கார்க்கால் 

மூடவும் . 
இப்போது கம்பிக் கலக்கியை மேலும் கீழுமாக அசைத்து 
உட்குழாயிலுள்ள திரவமும் திட நீரேறியும் சேர்ந்த கலவையை 
அது சுலபமாகவும் சுமுகமாகவும் கலக்குமாறு செய்யவும் . 
கார்க்கின் ஒற்றைத் துளை வழியாக வெப்பநிலைமானியைப் 
பொருத்திக் கொள்ளவும் . இவ்விதம் உருவாக்கப்பட்ட 
உட்குழாயை 

ரப்பர் வளையத்தின் உதவியுடன் வெளிக் 
குழாயில் பொருத்தி அதனை திரவக் கலத்தில் அமர்த்தி 
விடவும் . வெப்பநிலையை மெதுவாக உயர்த்தவும் . இதற்காக 
வெப்பவலை அல்லது சிற்றளவு எரிகருவியைப் பயன் 
படுத்தலாம் . 


படிக உப்பின் நிலைமை மாறு வெப்பநிலையின் எல்லை 
கொடுக்கப்பட்டிருக்கும் . கொடுக்கப்பட்ட எல்லையின் கீழ் 
மதிப்பு வரை நன்கு சூடுபடுத்தியபின் , வெப்பநிலை உயர்வை 
ஒரு நிமிடத்திற்கு 0.2 ° செ என்ற வீதத்தில் சரி செய்து 


நிலைமை மாறு வெப்பநிலை 


31 


தொடர்ந்து சூடு படுத்தவும் . சோதனை முழுதும் கலக்கியால் 
சீராகக் ( 2 நொடிக்கு 1 அசைவு என்ற வீதத்தில் ) கலக்கிக் 
கொண்டிருக்க வேண்டும் . 

உயரும் வெப்ப நிலையை ஒவ்வொரு 1 நிமிடத்திற்கும் ஒரு 
முறை கவனித்துக் குறித்துக் கொள்ளவும் . ஒரு குறிப்பிட்ட 
வெப்பநிலையில் , சோதனைக் கலவையின் வெப்பநிலை உயராமல் 
2 அல்லது 3 நிமிடம் மாறாமல் இருப்பதைக் காணலாம் . இதுவே 
படிக உப்பின் நிலைமை மாறு வெப்ப நிலையாகும் . தொடர்ந்து 
அதே வீதத்தில் வெப்பநிலையை மேலும் 1 ° செ அளவுக்கு 
உயர்த்திய பின்னர் , புன்சென் எரிகருவியை அணைத்துவிடவும் . 
இப்போது வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட உச்ச அளவிலிருந்து 
குறைந்து கொண்டே வரும் . இவ்வாறு குளிர வைக்கும்போதும் 
முன் போன்றே படிக நீரேறியை ஒரே சீராகக் கலக்கி , அதே 
வீதத்தில் வெப்பநிலை குறைந்து வரும்படி செய்து , ஒவ்வொரு 
1 நிமிடத்திற்கும் ஒரு முறை வெப்பநிலையைக் குறித்துக் 
கொள்ளவும் . முன்பு கண்ட அதே நிலைமை மாறு வெப்ப நிலை 
யில் . வெப்பநிலை 3 அல்லது 4 நிமிடம் மாறாமல் , இருப்பதைக் 
காணலாம் . இவ்வாறு கண்டறிந்த இரண்டு நிலைமை மாறு 
வெப்ப நிலைகளும் ஒன்றுடன் 

ஒன்று சம்மாக இருக்க 
வேண்டும் . 

சில சமயங்களில் படிக நீரேறியைக் குளிர்விக்கும் போது , 
நிலைமை மாறு வெப்ப நிலையைத் தாண்டிய பின்பும் வெப்ப நிலை 
மாறிலியாக இல்லாமல் தொடர்ந்து குறைந்து கொண்டே 
சென்றுவிடும் . இது சிலசமயம் அறைவெப்பநிலையை விடத் 
தாழ்ந்து விடுவதுமுண்டு . பின்னர் ஒரு குறிப்பிட்ட நிலையில் , 
குளிர்வித்துக் கொண்டிருக்கும்போதே ; வெப்ப நிலை சட்டென 
விரைவில் உயர ஆரம்பிக்கும் . உயர்ந்து நிலைமை மாறு வெப்ப 
நிலை வரை சென்று அந்நிலையில் மாறாமல் நெடுநேரம் ( 4-5 
நிமிடம் ) நின்று , பின்னரே குறைய ஆரம்பிக்கும் . இத்தகைய 
ஒழுக்கம் மிகைக் குளிர்வித்தல் எனப்படும் . 

இவ்விதம் குறித்த வெப்ப நிலைகளை Y அச்சிலும் நேரத்தை 
X அச்சிலுமாக வரைபடத்திலிடவும் . கிடைக்கும் வரிப்படத் 
தில் சூடாக்கும் ( சூட்டு ) வளைவின் இடைப்பகுதியும் , குளிர் 
விக்கும் ( குளிர் ) வளைவின் மத்தியப் பகுதியும் ஒருங்கிணையும் 
வெப்பநிலை நிலைமை மாறு வெப்ப நிலையைத் தரும் . இதனை 
முடிவாக வெளியிடவும் . 

தரவுகளை அட்டவணையில் கண்டவாறு குறிப்பிடவும் . இரு 
வளைவுகளுக்குமான எடுத்துக்காட்டு படத்தில் தரப்பட்டுள்ளது . 


32 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணை 


நேரம் 


நிமிடங்கள் 


3 


1 


11 


2 


21 


3 


... 


.. 


வெப்பநிலை 


செ 


குளிர் : 


*** 


வெப்பநிலை(செ) 


ROOPAGE 


நேரம் ( நிமிடங்கள் ) 


= 0 = 0 = 0 = சூட்டு வளைவு 
--- --- - குளிர் வளைவு 

மிகைக் குளிர்வளைவு 


படம் 7 


நிலைமை மாறு வெப்பநிலை 


33 


தொடர்புற்ற சோதனைகள் : படிக நீரேறியுடன் நீரில் கரை 
யும் பொருள் ஒன்றை 5 % அளவில் சேர்த்து , இதே செய்முறை 
யைப் பின்பற்றி நிலைமை மாறு வெப்பநிலையை நிர்ணயிப்பின் , 
கிடைக்கும் மதிப்பு தூய படிக நீரேறியின் நிலைமை மாறு வெப்ப 
நிலையை விடத் தாழ்ந்திருப்பதைக் காணலாம் . இப்பண்பு நீரில் 
கரையும் சில சேர்மங்களின் மூலக்கூறு எடையை நிர்ணயிக்கப் 
பயன்படுகிறது ( அடுத்த பரிசோதனை ) 


சிந்தனைக்கு : * சூடாக்கும் வளைவும் , குளிர்விக்கும் வளைவும் 

ஒன்றுடன் ஒன்று சில சமயம் பொருந்தாம 
லிருந்து விடுவது ஏன் ? 


ஒரே படிக நீரேறிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 
நிலைமை மாறு வெப்ப நிலைகள் இருக்குமா ? 
ஏன் ? 


சேர்மங்களன்றித் தனிமங்களுக்கும் இத்தகைய 
ஒழுக்கம் உண்டா ? 


செ.இ-3 


9. ராஸ்ட் முறை 


நோக்கம் : கொடுத்துள்ள கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு 
எடையை ராஸ்ட் முறையின் வழியாக நிர்ணயித்தல் . 


வேதிப்பொருள்கள் : திடக்கரைப்பான் ( 4 கி . ) இதில் கரைய 
( கலக்க ) க் கூடிய 

இரண்டு திடக் 

கரை பொருள்கள் 
( ஒவ்வொன்றும் 1 கி . ) 

கருவி : கண்ணாடிச் சிற்றுரலும் சிறு குழவியும் , நுண் குழாய் 
கள் ( ஒருபுறம் மூடப்பட்டவை : 6 ) நீள் சிறுகரண்டி , பைரெக்ஸ் 
கண்ணாடிக் குழாய்கள் ( 1 செ.மீ. x 12 செ.மீ .: 2 ) 

செய்முறை : கண்ணாடிக் குழாயினை , எரிகருவியில் பதமாகச் 
சூடுபடுத்தி , ஒருபுறம் 1 மி.மீ. ( குறுக்களவு ) x 5 செ.மீ. ( நீளம் ) 
அளவில் ஒரு நுண் குழாயையும் , மறு பக்கம் 5 மி.மீ. குறுக் 
களவுக்கு ஒரு நெருக்கத்தையும் உருக்கித் தயாரித்துக் கொள்ள 
வும் . இந்த நெருக்கத்தைச் சோதனை முடிவில் உருக்கி மூடிவிட் 
லாம் . உருக்கியிழுத்த நுண் குழாயின் முனையையும் உருக்கி 
மூடிவிடவும் . ( படம் : 8 ) கிட்டத்தட்ட 0.1 கிராம் கரை பொருளை 


படம் 8 


யும் , 1 கிராம் கரைப்பானையும் இக்குழாயினுள் 

இக்குழாயினுள் எடுத்துக் 
கொண்டு ஒவ்வொரு முறையும் எடையிடவும் . பின்னர் நெருக் 
கத்தை உருக்கி மூடிவிடவும் . இரு புறமும் மூடப்பட்ட இக் 
குழாயின் நுண் குழாய் முனையை மேற் பக்கமாக வைத்து , அது 
உடையாதவாறு திரவக் கலத்தில் அமிழ்த்தி , குழாயினுள்ளிருக் 
கும் கலவையை உருக்கவும் . குழாயை வெளியில் எடுக்கா 
மலேயே கிடைத்த திரவக் கலவை சீரான இயைபைப் பெறு 
மாறு நன்கு குலுக்கவும் . பின்னர் நுண் குழாய்ப் பக்கம் கீழே 
வருமாறு சாய்த்து , சிறிதளவு திரவக் கலவை நுண் குழாயினுள் 
செல்லுமாறு செய்யவும் . இப்போது 

கண்ணாடிக் குழாயை 


ராஸ்ட் முறை 


35 


வெளியில் எடுத்துக் குளிர வைக்கவும் . வெளிப் பகுதியை வடி 
தாள் துண்டால் துடைக்கவும் . இப்போது குழாயிலுள்ள 
மொத்தத் திரவமும் , நுண் குழாயினுள் சென்ற திரவக் கலவை 
யும் திண்மமாகிவிட்டிருக்கும் . நுண் குழாயை மட்டும் உடைத்து 
உள்ளிருக்கும் கலவையின் உருகு நிலையைப் பின் வருமாறு 
கண்டறியவும் . 


தகுந்ததொரு திரவக் கலம் ( 100 மி.லி. முகவையில் பாதி 
யளவு திரவம் ) , தாங்கி , கம்பிவலை , இடுக்கி , ஆகியவற்றை 
அமைத்துக் கொள்ளவும் . இடுக்கியில் வெப்பநிலைமானியைப் 
பொருத்தி அதனுடன் , மேலே தயாரித்த நுண் குழாயை ஒரு 
சிறு ரப்பர் வளையத்தினால் வெப்பநிலைமானியுடன் பிணைக்கவும் . 
நுண் குழாயின் கீழ்ப் பாதியும் , வெப்பநிலைமானியின் மெர்க் 
குரிக் குமிழும் ஒரே உயரத்தில் பொருந்தியிருக்குமாறு செய்து , 
இரண்டும் திரவக் கலத்தில் அமிழ்ந்திருக்குமாறு செய்யவும் . 
கண்ணாடிக் கலக்கியால் திரவத்தைச் சீராகக் கலக்கிக்கொண்டு 
வெப்பநிலையைப் படிப்படியாக உயர்த்தவும் . தொடர்ந்து சூடு 
படுத்தும் போது , நுண் குழாயினுள்ளிருக்கும் திடப்பொருள் சட் 
டெனத் திரவமாகும் வெப்பநிலையைக் குறித்துக்கொள்ளவும் 
இது திடப் பொருளின் உருகு நிலையாகும் . இதே செய்முறையை 
மீண்டும் நிகழ்த்தி இரண்டு அடுத்தடுத்த ஒத்த உருகு நிலை 
களைப் பெறவும் . இதற்காகப் பெரிய கண்ணாடிக் குழாயினுள் 
ளிருக்கும் கலவையில் சிறிதளவை , மற்றொரு நுண் குழாயினுள் 
எடுத்துக் கொள்ளலாம் . 


இத்தகைய முறையாலன்றி , படத்திலுள்ளது போன்ற தீலிக் 
குழாயைப் ( Thiele s Tube ) ( படம் 9 ) பயன்படுத்தியும் உருகு 
நிலையை நிர்ணயிக்கலாம் . இம்முறையில் ஒரு சிற்றளவு எரி 
கருவியைப் பயன்படுத்த வேண்டும் . இக்குழாயின் அமைப்பு , 
திரவம் சூடாகும் போதே வெப்பச் சலன முறையால் திரவம் 
சுழன்று திரவமுழுவதும் சீரான வெப்பநிலை பெறுகிறது . 


இதே செய்முறையின்படி தூய திடக் கரைப்பானின் உருகு 
நிலையையும் நிர்ணயிக்கவும் . உருகு நிலை நிர்ணயிக்கும் ஒவ் 
வொரு முறையும் அடுத்தடுத்த ஒத்த மதிப்புகள் வரும் வரை 
சோதனையைத் திரும்பச் செய்யவும் . 


பின்னர் கொடுத்துள்ள இரண்டாவது கரை பொருளைப் 
பயன்படுத்தி , முன் போன்றே மற்றொரு கரைசல் தயாரித்து 


36 


செய்முறை இயற்பு வேதியியல் 
7 வெப்ப நிலைமானி 


Imm 


* நுண்குழாய் 
ரப்பர் சிறு வளையும் 


சேர்மம் 


11 


. 


சூடு 

படம் 9. தீலிக்குழாய் 
அதன் உருகு நிலையையும் இவ்வாறே நிர்ணயிக்கவும் . தரவு 
களைக் கணக்கீட்டில் கண்டுள்ளவாறு குறிக்கவும் . 
கணக்கீடு : 
திடக் கரைப்பானின் உருகு நிலை : ( i ) T செ . 

( ii ) T ° செ . 
கரைபொருள் : 1 

திடக்கரைப்பானின் எடை 
கரை பொருளின் எடை 
கரைசலின் உருகு நிலை : 

( i ) T , ° செ . 

( ii ) T ° செ . 
கரை பொருளின் மூலக்கூறு எடை : 
கரைப்பானின் மோலல் உறைநிலைத் ) ( ATM , 

W ! 
தாழ்வு , ( KF ) 

T ( TA - T ) செ .] 
கரை பொருள் II : 
திடக் கரைப்பானின் எடை 

W. கி . 
கரை பொருளின் எடை 


W1 
We 


M. 


. 


} 


1 1000W 


9 


ஏாஸ்ட் முறை 


37 


கரைசலின் உருகு நிலை ! ( j ) t , ° செ . 

( ii ) 1 , செ . 
[ AT = ( T , - t , ) ° செ . ] 


II 


- 


கரை பொருளின் மூலக்கூறு எடை : 

( M ° 2 ) 


K 1000W . 
AT WI 

II 


தொடர்புற்ற சோதனை : நாம் இங்கு பின்பற்றியது நுண்முறை 
யாகும் . இதில் சிறிதளவு பொருள்களைப் பயன்படுத்தி உருகு 
நிலையைக் காண்கிறோம் . இதனையே பேரளவு முறையிலும் 
நிகழ்த்தலாம் . அப்போதும் கரைசலின் இயைபு இதே அளவு 
தானிருக்கவேண்டும் . ( கரைப்பான் 5 கி , கரைபொருள் 0.5 கி . ) 
ஆனால் பேரளவு முறையில் 

முறையில் உறைநிலையைக் கண்டறியு 
வேண்டும் . இதற்குப் பரிசோதனை 7 - இல் பின்பற்றிய முறையை 
உபயோகிக்க வேண்டும் . 


சிந்தனைக்கு : * எல்லாக் கரிமச் சேர்மங்களுக்கும் இம்முறை 

பொருந்துமா ? 


* கரைசலின் இயைபை அதிகரித்தால் இம்முறை 
பயன்படுமா ? 


10. பெக்மன் (உறைநிலை ) முறை 


[ Beckmann (freezing point ) Method ] 


நோக்கம் : கொடுத்துள்ள சேர்மத்தின் மூலக்கூறு எடையை , 
பென்ஸின் கரைப்பானில் பெக்மன் முறையின் உதவியுடன் 
நிர்ணயித்தல் . 

வேதிப் பொருள்கள் : தூய பென்ஸீன் ( 50 மி.லி. ) பென்ணீ 
னில் இடையீடுறாத வண்ணம் கரையும் இரண்டு 
பொருள்கள் ( ஒவ்வொன்றும் 1 கி . ) 


கரை 


கருவி : பெக்மன் கருவி , காப்புவடிகுழாய் , ப்யூரெட்டு 
( 50 மி . லி . ) எடைக் குப்பி , முகவைகள் 

( 500 மி.லி .: 1 ; 
250 மி.லி. : 2 ) வெப்பநிலை மானி ( 0-110 ° செ .) 


செய்முறை : முதலில் பெக்மன் வெப்பநிலைமானியை நாம் 
செய்யவிருக்கும் சோதனைக்குகந்தவாறு அமைவு செய்தல் 
வேண்டும் . ( படம் 10 ) அதாவது , மெர்க்குரி மட்டம் , பெக்மன் 
வெப்பநிலை மானியின் இடைப் பகுதியில் உள்ள அளவு 
கோலின் 1 - க்கும் 2 - க்கும் இடையில் நிற்குமாறு செய்தல் 
வேண்டும் . 


நாம் 


இதற்காக நாம் உபயோகிக்கும் கரைப்பானின் உறை 
நிலைக்குச் சமமான வெப்பநிலை கொண்ட ஒரு திரவக் கலத்தை 

தயார் செய்ய வேண்டும் . ஒரு 250 மி.லி. முகவையில் 
பாதியளவு நீர் எடுத்துக் கொள்ளவும் . 0-110° செ . வரை அளவு 
கள் கொண்ட வெப்பநிலை மானியை அதில் பொருத்தவும் . 
பனித் துண்டுகளை அந்நீரில் ஒவ்வொன்றாகச் சேர்த்துக் கலக்க 
வும் . வெப்பநிலை குறைந்து 5 செ . வந்தவுடன் பனிக்கட்டி 
சேர்ப்பதை நிறுத்திவிடவும் . பின்னர் வெப்பநிலை மானியை 
அத்திரவக் கலத்தில் வைத்து மெர்க்குரி மட்டம் எங்கிருக்கிறது. 
எனப் பார்க்கவும் ( படம் 11 ) . 

நமக்கு வேண்டிய இடத்துக்கு மேலே மெர்க்குரி மட்டம் 
இருப்பதாகக் கொள்வோம் . அப்போது மெர்க்குரி அதிகம் 
எனப் பொருள் . அதாவது மெர்க்குரி மட்டத்துக்கும் , அமைவு 


39 


பெக்மன் (உறை நிலை ) முறை 


மட்டத்துக்கும் ( 1 ° -2 ) இடைப்பட்ட மெர்க்குரியை நாம் மேல் 
தேக்கத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் . இதற்காக , கீழ்த் தேக் 
கத்திலிருந்து துவங்கி அளவுகோலில் ( அ ) அளவுகோலுக்கு 


அபக்மன் 
வெப்ப நிலைமானி 


4 அளவுகோல் பகுதி 


கலக்கி 


காப்பு 


வடிகமாய் 


பைக்மன் 
குழாய் 


வெளிக்குழாய் - 


. 


தேக்கம் 


} 





| 


குளிர்விக்கும் 
கலம் 

பென்சீன் கரைசல் 

படம் 10 
மேல் முடியும் மெர்க்குரித் துண்டத்தையும் , மேல் தேக்கத்தி 
லிருந்து துவங்கி , அளவுகோலுக்கு மேல் 

( அ ) அளவு 
கோலில் முடியும் மெர்க்குரித் துண்டையும் 

இணைக்க 
வேண்டும் . கீழ்த் தேக்கத்தை 

உள்ளங்கையாலும் விரல் 


40 


செய்முறை இயற்பு வேதியியல் 


களாலும் சூடுபடுத்தினால் மெர்க்குரி உயர்ந்து மேல் தேக்கத் 
துண்டுடன் இணைந்துவிடும் . இன்னும் சிறிதுநேரம் அவ்வாறே 
சூடுபடுத்தி மேல் தேக்கத்துடன் இணைந்த சிற்றளவு கோலில் 
மெர்க்குரி மட்டம் சற்றுக் கீழே நகரும்படி செய்யவும் . பின்னர் 
சூடாக்குவதை நிறுத்தி , பெக்மன் வெப்ப நிலைமானியின் மையப் 
பகுதியில் பாதுகாப்பாக வலது கையில் பிடித்துக் கொண்டு , 
இடது உள்ளங்கையின் மீது அதன் மேற்பகுதியை மெதுவாகத் 
தட்டினால் , மேல்தேக்கத்தின் வளைவான பகுதியில் மெர்க்குரித் 
துண்டு விடுபட்டுவிடும் . இப்போது முன்பு அமைந்த திரவக் 
கலத்தின் வெப்பநிலை 5 ° செ.க்கு மீண்டும் கொணர்ந்து ( இப் 
போது அதன் வெப்பநிலை உயர்ந்துவிட்டிருக்கும் ) அதில் 


மேல் 


தேக்கம் 


சிற்றளவு 
கோல் 


படம் 11 


பெக்மன் வெப்பநிலை மானியை வைக்கவும் . இப்போது மெர்க் 
குரி மட்டம் அமைவு மட்டத்திற்கு வந்துவிட்டதா எனப் 
பார்க்கவும் . மாறாக மீண்டும் மேலேயே இருப்பின் , நாம் மேல் 
தேக்கத்துக்குத் தேவையான மெர்க்குரியை அனுப்பவில்லை 
எனப்பொருள் . எனவே இச்செய்முறையை மீண்டும் நிகழ்த்தி 
மெர்க்குரியை வேண்டிய இடத்திற்குக் கொணரலாம் . 

மெர்க்குரி மட்டம் அமைவு மட்டத்துக்குக் கீழே இருப்பின் , 
நமக்கு இன்னும் மெர்க்குரி தேவைப்படுகிறது எனப் பொருள் . 


பெக்மன் (உறை நிலை ) முறை 


41 


அதாவது மேல் தேக்கத்திலிருக்கும் மெர்க்குரியில் சிறிதளவு 
அளவுகோல் பகுதிக்கு வரவேண்டும் . இதற்காக முன் போலவே 
மெர்க்குரி இழைகளை ஒன்று சேர்த்துப் பின் கீழ்த் தேக்கத்தை 
பனி - நீர்க் கலத்தில் வைத்துக் குளிர்விக்க வேண்டும் . இதனால் 
மெர்க்குரி மட்டம் மேல்தேக்கத்துடன் இணைந்து அளவுகோலில் 
உயர்ந்து சிறிதளவு மெர்க்குரி கீழ்த் தேக்கத்துக்கு வரத் 
துவங்கும் . சற்றுப் பின்னர் , பெக்மன் வெப்பநிலைமானியை 
பனிநீர்க் கலத்திலிருந்து வெளியில் எடுத்து முன்போல் மெது 
வாக இடது உள்ளங்கைமேல் தட்டி மெர்க்குரிப் பிணைப்பு விடு 
படுமாறு செய்யவும் . இப்போது , முதலில் அமைத்த நீர்க் 
கலத்தின் வெப்பநிலையை மறுபடியும் 5.செ - க்குச் சரிசெய்து 
அதில் வெப்பநிலை மானியை வைக்கவும் . மீண்டும் மெர்க்குரி 
மட்டம் கீழேயே இருப்பின் , விரும்பிய நிலை வரும் வரை இச் 
செய்முறையைத் திரும்பச் செய்யவும் . மாறாக மேலே சென்று 
விடின் , முந்தைய பத்தியில் கண்ட முறைப்படி செய்முறை 
யைத் திரும்பச் செய்து விரும்பிய மெர்க்குரி மட்டத்தைப் 
பெறவும் . 


இவ்வாறு அமைவு செய்யப்பட்டபின் பெக்மன் வெப்ப 
நிலை மானியை எந்தப் பெரிய அசைவுக்கும் உட்படுத்தாமல் , 
அதன் கீழ்த்தேக்கம் ஓர் உறை கலவையில் அமிழுமாறு 
செய்து , ஒரு தாங்கியின் உதவியால் அதனைச் சாய்வாக 
அமர்த்தி விடவேண்டும் . 


இனி வேண்டிய 

அளவு ( 10-15 மி . லி . ) பென்ணீனை 
பெக்மன் குழாயில் எடுத்துக் கொண்டு , அதில் அமைவு 
செய்யப்பட்ட பெக்மன் வெப்பநிலை மானியையும் , கலக்கியை 
யும் இறுக்கமான அடைப்பானின் வழியாகப் பொருத்தவும் . 
பெக்மன் 

குழாயை நேரடியாகக் குளிர்விக்கும் கலத்தில் 
வைத்து , பென்ஸீனைச் சீராகக் கலக்கவும் . ( 2 செகண்டுக்கு 
1 இயக்கம் ) . பென்க்ஷன் படிகங்கள் தோன்ற ஆரம்பித்ததும் , 
குறைந்து கொண்டே 

வந்திருந்த பெக்மன் வெப்பநிலை 
மானியில் மெர்க்குரி மட்டம் நிலையாக நின்றுவிடும் . இதனை 
பென்ஸீனுக்கான தோராயமான உறை நிலையாகக் குறித்துக் 
கொள்ளவும் . 


பெக்மன் குழாயை குளிர் கலத்திலிருந்து வெளியில் எடுத்து . 
பென்ஸின் படிகங்களைக் கையால் சூடுபடுத்தித் திரவமாக்கவும் . 
இப்போதெல்லாம் பெக்மன் வெப்பநிலை மானியின் அமைவு 
குலையாமல் கவனமாக இருக்க வேண்டும் . ( அதாவது எக் 


42 


செய்முறை இயற்பு வேதியியல் 


காரணத்தைக் கொண்டும் இரண்டு மெர்க்குரி இழைகளும் 
இணைந்துவிடக் கூடாது ) . பின்னர் , பெக்மன் குழாயை குளிர் 
கலத்தில் மீண்டும் நேரடியாக அமிழ்த்தி முன்பு கண்ட 
தோராய வெப்பநிலைக்கு மிக அருகாமை வரையில் குளிர்விக் 
கவும் . பிறகு அதனை வெளியில் எடுத்து , வெளிப்பக்கத்தைத் 
துடைத்து , ஏற்கெனவே பனிக்கலத்தில் குளிர்வித்த வெளிக் 
குழாயினுள் பொருத்தி , முன்போன்றே சீராகக் கலக்கிக் 
கொண்டே , பனிக்கலத்தில் வைத்துக் குளிர்விக்கவும் . இச் 
செய்முறை மிகைக் குளிர்வித்தல் எனப்படும் . இவ்வாறாக 
பெக்மன் வெப்பநிலை மானியின் மெர்க்குரி மட்டம் முன்பு 
கண்ட தோராயமான உறைநிலையைவிட 0.3 முதல் 0.5 வரை 
தாழும் வரை குளிரட்டும் . இப்போது பென்ஸின் திரவமாகவே 
இருக்க வேண்டும் . இருப்பினும் அதன் வெப்பநிலை , அதன் 
உறை நிலைக்குக் கீழே தாழ்ந்து விட்டிருக்கும் ; அதாவது 
பென்ஸீன் திரவம் சிற்றுறுதி நிலையில் இருக்கும் . இனி , இது 
வரை கையாண்ட சீரான வேகத்தை மாற்றிச் சற்று வேகமாகக் 
கலக்கவும் . இதனால் சிற்றுறுதி நிலை குலைக்கப்பட்டு விடுவ 
தால் , பென் ஸீன் திரவம் சட்டெனப் படிகங்களாக மாறும் . 
அப்போது வெளிப்படும் படிகமாதல் வெப்பம் பெக்மன் 
வெப்பநிலை மானியின் மெர்க்குரி மட்டத்தைச் சட்டென 
உயர்த்தும் . மெர்க்குரி மட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுவரை 
சென்று , நிலையாக நின்று , பின் தாழ்கிறது . இந்த உச்ச நிலை 
பென்ஸீனுக்கான சரியான உறை நிலையாகும் . 


இரண்டு அடுத்தடுத்த உறைநிலைகள் சமமாகும் வரை இச் 
செய்முறையைத் திரும்பச் செய்யவும் . பின்னர் பெக்மன் 
குழாயைக் கழுவி உலர்த்திக் கொள்ளவும் . 


நன்கு உலர்ந்த பெக்மன் குழாயில் , ப்யூரெட்டின் உதவி 
யுடன் 15 மி . லி . பென்ணீனை எடுத்துக் கொள்ளவும் . அதில் 
0 • 3-0 • 5 கி கரைபொருளைச் சரியாக எடையிட்டுச் ( எடைக் 
குப்பியைப் பயன்படுத்தவும் ) சேர்க்கவும் . அது நன்கு கரை 
யட்டும் . கிடைக்கும் கரைசலின் உறை நிலையை முன்போலத் 
துல்லியமாகக் கண்டறியவும் . பெக்மன் குழாயைக் கழுவி 
உலர்த்திக் கொள்ளவும் . 


மற்றொரு கரைபொருளைக் கொண்டு , மேற்சொன்னது 
போல் கரைசல் தயாரித்து அதன் உறைநிலையையும் சரியாக 
நிர்ணயிக்கவும் . தரவுகளைப் பின்வருமாறு தொகைப்படுத்திக் 
கணக்கிடவும் . 


பெக்மன் (உறைநிலை ) முறை 


43 . 


கணக்கீடு 
பென்ஸீனின் தோராயமான உறைநிலை : 

T ° செ . 
பென்ஸீனின் சரியான உறைநிலை : 

( i ) T ° செ 

( ii ) T ° செ 
கரை பொருள் I : 

எடுத்துக் கொண்ட பென்ஸீனின் கன அளவு : V1 மி.லி 
பென்க்ஷனின் அடர்த்தி : d கி / மி.லி . 
எடுத்துக் கொண்ட பென்ஸீனின் எடை ! Vrxd = WI கி .. 
கரை பொருளின் எடை : W , கி . 
கரைசலின் உரை நிலை : ( i ) T , செ . 

( ii) T , செ . 
கரைபொருளின் மூலக்கூறு எடை : M , 
ஃபென்ஸீனின் மோலல் உரை நிலைத் } Ty 

M , W . 
தாழ்வு K ; 

1 1000W , 
கரைபொருள் II 

AT / = (T1 - T ,) செ 
எடுத்துக் கொண்ட பென்ஸினின் கன அளவு : VII மி.லி. 

எடை : V [ / Xd = W . கி .. 
கரைபொருளின் எடை : W , 
கரைசலின் உறை நிலை : ( i ) 1 , ° செ . 

( ii ) 12 

செ . 
ஃ கரைபொருளின் மூலக்கூறு எடை : K ; . 100° W , 

M , 1 

AT WI 


O 


) 


II 


தொடர்புற்ற சோதனை : ( i ) இச் செய்முறையில் இரண்டாவது 
கரைபொருளுக்குப் பதில் பென்ஸாயிக் அமிலத்தைப் பயன் 
படுத்தி , அதன் மூலக்கூறு எடையைக் கண்டு பிடித்து அதிலி 
ருந்து அதன் இணக்கக் குணகத்தைக் காணலாம் . 

( ii ) பென்ஸீன் கரைப்பானுக்குப் பதிலாக நீர்க்கரைப் 
பானை உபயோகிக்கலாம் . 

( iii ) நீர்க்கரைப்பானில் . ஏதேனும் ஒரு மின்பகுளி 
யின் மூலக்கூறு எடையை நிர்ணயித்து அதிலிருந்து மின்பகுளி 
யின் பிரிகை வீதத்தைக் கணக்கிடலாம் . நீர்க்கரைப்பானைப் 
பயன்படுத்தும்போது குளிர்கலமாக உறைகலவையைப் பயன் 
படுத்தவேண்டும் . பெக்மன் வெப்ப நிலை மானியை நீரின் 
உரைநிலைக்கு அமைவு செய்யவேண்டும் . 


44 


செய்முறை இயற்பு வேதியியல் 


சிந்தனைக்கு : * பெக்மன் வெப்பநிலை மானியை அறை வெப்ப 

நிலையை அளக்கப் பயன்படுத்துவது சரியா ? 
ஏன் ? 
பெக்மன் வெப்பநிலை மானியின் அளவுகோல் 
அவ்வளவு நுண்ணளவினதாக வைக்கப்பட் 
டிருப்பதன் நோக்கம் என்ன ? 


ஒவ்வொரு முறை அளவுகளைக் குறிப்பதற்கு 
முன்னும் இவ்வெப்பநிலை மானியைச் சிறிது 
தட்டிவிடுவதன் காரணம் யாது ? 
பென்ஸீன் கரைப்பானாகப் பயன்படும் 
சோதனைகளில் . உறைகலவையைக் 

குளிர் 
கலமாகப் பயன்படுத்தலாமா ? ஏன் ? 
மிகைக் குளிர்விக்கும் போது , கலக்கும் 
வேகத்தை அதிகரிக்காமல் விட்டுவிட்டால் 
நிகழ்வது என்னவாக இருக்கும் ? 
இம்முறையைப் பயன்படுத்தும்போது , செறிவு, 
கரைப்பான் , கரைபொருள் இவ 

இவற்றைத் 
தேர்ந்தெடுப்பதற்கான நிபந்தனைகளைத் 
தொகுக்கவும் . 


11. நடுநிலையாக்கல் வெப்பம் 


( Heat of Neutralisation ) 


நோக்கம் : ஒரு வன் அமிலம் ஒரு வன் காரத்துடன் வினை 
புரியும்போது உடன் விளையும் நடுநிலையாக்கல் வெப்பத்தை 
நிர்ணயித்தல் . 


வேதிப் பொருள்கள் : ஹைட்ரோக்ளோரிக் அமில நீரியக் 
கரைசல் ( 0.25N ; 250 மி . லி . ) சல்ஃப்யூரிக் அமில நீரியக் கரை 
சல் ( 0.25N ; 250 மி . லி . ) சோடியம் ஹைட்ராக்சைடு நீரியக் 
கரைசல் ( 0.25N ; 500 மி . லி . ) 


கருவிகள் : வெப்பம் காக்கும் குடுவை , வெட்பநிலை மானி , 
கலக்கி மூடி , கூம்புக் குடுவை ( 250 மி . லி . ) 


செய்முறை : தூய உலர்ந்த உட்புறமுடைய வெப்பம் காக் 
கும் குடுவையில் 250 மி . லி . காரக் கரைசலை எடுத்துக் கொள்ள 
வும் . ( இதற்காகத் தூய உலர்ந்த 250 மி.லி. நியமக் குடு 
வையைப் பயன்படுத்தலாம் . ) கதிர் வீசலால் வெப்ப இழப்பு 
நிகழா வண்ணம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூம்புக் குடுவையில் 
250 மி . லி . 0.25N சல்ஃப்யூரிக் அமிலத்தை எடுத்துக் கொள்ள 
வும் . துல்லியமான வெப்பநிலை மானியின் உதவியால் , கரை 
சலின் பல்வேறு இடங்களில் 1 நிமிடத்துக் கொருமுறை 4 ( அ ) 5 
வெப்பநிலைகளைக் கண்டறிந்து அனைத்திற்கும் சராசரியைக் . 
கணக்கிடவும் . இதனை அமிலத்தின் துவக்க வெப்பநிலையெனக் 
கொள்ளவும் . 


வெப்பநிலை மானியை அமிலத்திலிருந்து எடுத்து வாலை வடி 
நீரால் கழுவி வடிதாளால் துடைக்கவும் . இதே வெப்பநிலை 
மானியைப் பயன்படுத்தி முன்போன்றே வெப்பம் காக்குங் குடு 
வையில் உள்ள காரக் கரைசலின் துவக்க வெப்ப நிலையைக் 
கண்டறியவும் . பின்னர் வெப்பநிலை மானி, கலக்கி ஆகியவை 
கரைசலுள் நன்கு அமிழுமாறு குடுவையின் மூடியில் பொருத்திக் 
குடுவையை மூடிவிடவும் . 


46 


செய்முறை இயற்பு வேதியியல் 


இனி வெப்பம் காக்கும் குடுவையின் மூடியைச் சற்று 
உயர்த்தி கூம்புக் குடுவையிலுள்ள அமிலத்தைச் சட் 
டெனக் காரத்துடன் 

சேர்க்கவும் . அமிலக் கரைசலின் 
முதற் பகுதி காரத்துடன் கலக்கும்போது ஒரு 

நிறுத்து கடி 
- காரத்தைத் துவக்கிவிடவும் . கரைசலைக் 

கலக்கியால் நன்கு 
கலக்கிக் 

கொண்டே ஒவ்வொரு * நிமிடத்திற்கும் 
ஒரு 
முறை வெப்ப நிலையைக் குறித்துக் கொள்ளவும் . ஒரு குறிப் 
பிட்ட நிலைவரை வெப்பநிலை உயர்ந்துகொண்டே சென்று , 
பின்னர் கிட்டத்தட்ட மாறாமல் இருக்கும் , நான்கு ( அ ) ஐந்து மாறா 
வெப்ப நிலைகளைக் குறித்துக் கொண்ட பின்னர் கடிகாரத்தை 
நிறுத்திவிடவும் . படத்தில் ( 12 ) . உள்ளது போல ஒரு வெப்ப 
நிலை - கால வரைபடம் வரைந்து கரைசலின் வெப்பநிலை 
மாற்றத்தைக் ( At : t ; -t , அல்லது t , -t . ) காணலாம் . 


சல்ஃப்யூரிக் அமிலத்துக்குப் பதிலாக , ஹைட்ரோக்ளோரிக் 
அமிலத்தைப் பயன்படுத்தி , இதே செய்முறையின் வழியாக 
இச்சோதனையை மீண்டும் நிகழ்த்தவும் , 


கணக்கீடு : 
H , So4 : அமிலத்தின் துவக்க வெப்பநிலை : t ° செ . 

( சராசரி ) 
காரத்தின் துவக்க வெப்பநிலை : 1 , 

1 , செ . 

( சராசரி ) 
வினைக்கலவையின் இறுதி 

வெப்ப நிலை 
( வரைப்படத்தின் வழியாகப் 

: tg° செ . 

பெற்றது ) 
இந்தச் சோதனையில் வெளியா 13.7 
கும் நடுநிலையாக்கல் வெப்பம் : 4x4 

கி.கா.மோல் -1 
[250x1x ( t , - t ,) ] + [ 250x1x ( t - 1 ) ] + [ ms (ts - t ) ] 
(mst ) காரம் 

( mst ) அமிலம் ( mst ) குடுவை 
13.71 

கி.கா.மோ -1 

4.4 
எனவே உபயோகப்படுத்திய வெப்பங் 
காக்குங் குடுவையின் நீர்ச்சமானம் 
கணக்கிடவும் 

1 

சுயவெப்பம் 
( ms ) -ஐக் 
Y 


- 


எடை 


நடுநிலையாக்கல் வெப்பம் 


47 


: 


: T , செ . 


Hcl : அமிலத்தின் துவக்க வெப்பநிலை : T ° செ . 

( சராசரி ) 
காரத்தின் துவக்க வெப்பநிலை T , ° செ . 

( சராசரி ) 
வினைக் கலவையின் இறுதி 

வெப்பநிலை 
( வரைபடத்தின் வழியாகப் 

பெற்றது ) 
எனவே நடு நிலையாதல் வெப்பம் : ( முன்புகண்ட ms மதிப்பை 

யும் சமன்பாட்டையும் பயன்படுத்தவும் ) 
இதனை சோதனை முடிபாக வெளியிடவும் . 


3 செ 


வெப்பநிலை(செ) 


t ; ( அ ) ta 


நேரம் ( நிமிடங்கள் ) 


படம் 12 


தொடர்புற்ற சோதனை : வன் அமிலத்துக்குப் பதிலாக ஒரு 
மென் அமிலத்தை ( அசெட்டிக் அமிலம் ) பயன்படுத்தி , வெளிப் 
படும் நடுநிலையாக்கல் வெப்பத்தைக் கண்டறியலாம் . இம் 
மதிப்பு வன் அமிலத்தைக் கொண்டு பெறப்பட்ட மதிப்பை 
விடக் குறைவாக 

இருக்கும் . இரண்டிற்கு மிடைப்பட்ட 
வேறுபாடு மென் அமிலத்தின் அயனியாதல் வெப்பமாகும் . 


சிந்தனைக்கு : 


எந்த வன் காரமாயிருந்தாலும் அல்லது எந்த 
வன் அமிலமாக இருந்தாலும் நடுநிலையாதல் 
வெப்பம் மாறாமல் இருப்பதன் காரணம் 
என்ன ? 


வன் அமிலத்துக்குப் பதில் மென் அமிலத் 
தைப் பயன்படுத்தும்போது நடுநிலையாதல் 
வெப்பம் குறைந்து விடக் காரணம் யாது ? 


நீர்ச்சமானத்தை இச் சோதனையில் 

நேரடி 
யாகக் கண்டுபிடிக்க முடியுமா ? ஏன் ? 


12. கரைதல் வெப்பம் 


( Heat of Solution ) 


நோக்கம் : பல்வேறு வெப்பநிலைகளில் ஆக்சாலிக் அமிலத் 
தன் கரை திறன்களை நீரில் கண்டறிந்து , அவற்றின் மூலம் அவ் 
வமிலத்தின் கரைதல் வெப்பத்தைக் கணக்கிடுதல் . 


வேதிப்பொருள்கள் : ஆக்ஸாலிக் அமிலம் , வாலை வடிநீர் . 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல்கள் ( 0.1 N : 500 மி.லி , 
0.02 N: 500 மி.லி. ) நியம சக்சினிச் அமில நீரியக் கரைசல் 
( 0.1 N : 100 மி . லி . ) ஃபினால்ஃப்தலின் காட்டி . 


கருவி : வெப்ப நிலைப்பி : கண்ணாடி மூடியுடன் கூடிய 
கூம்புக் குடுவை , தாங்கி , வெப்ப நிலைமானி , ( 0-110 ° செ ) 
ப்யூரெட்டுகள் ( 50 மி.லி. : 2 ) , பிப்பெட்டுகள் ( 10 மி.லி : 2 ) 
எடைக் குப்பிகள் ( 5 ) நியமக் குடுவைகள் ( 100 மி.லி. 5 ) 
கூம்புக் குடுவைகள் ( 250 மி . லி . 2 ) 


செய்முறை : சோதனைக்கான உச்ச வெப்பநிலையில் வெப்ப 
நிலைப்பியை அமைக்கவும் . கண்ணாடி மூடியுடன் கூடிய கூம்புக் 
குடுவையில் 50 மி.லி. வாலைவடி நீரை எடுத்துக்கொண்டு 
அதன்னை வெப்ப நிலைப்பியினுள் நன்கு அமிழ்த்தி வைக்கவும் . 
அக்குடுவையினுள் ஆக்சாலிக் அமிலத்தைச் சிறிது சிறிதாகச் 
சேர்த்துக் கரைசலை நன்கு கலக்கவும் . கரையக் கரைய மேலும் 
அமிலம் சேர்த்துக் கலக்கவும் . மேற்கொண்டு சேர்த்த அமிலம் 
குடுவையின் அடியில் தங்கும்வரை இவ்வாறு செய்யவும் . இப் 
போது உச்ச வெப்ப நிலையில் ஆக்ஸாலிக் அமிலத்தின் பூரித 
நீரியக் கரைசல் கிடைக்கிறது . குடுவையை அடைப்பானால் 
மூடி அதனை வெப்பநிலைப்பியிலேயே 15 நிமிடங்கள் விட்டு 
வைக்கவும் . கரைசல் நன்கு தெளிந்தவுடன் , பூரிதக் கரைசலில் 
சிறிதளவை ( ல 5 மி.லி ) வெது வெதுப்பான பிப்பெட் மூலம் 
எடையிடப்பட்ட எடைக்குப்பியல் சேர்த்துப் பின்னர் எடை 
யிடவும் . அப்பூரிதக் கரைசலை இலக்கமிடப்பட்ட நியமக் 
குடுவையில் ஊற்றி குறி வரை வாலை வடிநீரால் விளாவவும் . 


49 . 


கரைதல் வெப்பம் 


வெப்பநிலைப்பியின் சூடாக்கியை அணைத்து விட்டுக் கலக் 
கியை மட்டும் இயங்கும்படி செய்து , வெப்பநிலையை அடுத்த 
தேவையான தாழ் வெப்பநிலைக்குக் குறைத்து . வெப்பநிலைப் 
பியை அமைத்துக் 

கொள்ளவும் . 

தேவையெனின் பனிக் 
கட்டியைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . வெப்பநிலை மாறாமல் 
நின்றபின் , கூம்புக் குடுவையிலுள்ள பூரிதக் கரைசலை நன்கு 
கலக்கவும் . முன் போன்று , இந்த (க்குறைந்த வெப்பநிலையில் 
பூரிதக் கரைசல் வெப்பச் சமநிலை எய்தட்டும் . முன் கண்ட 
வாறே , எடையிடப்பட்ட எடைக் குப்பியில் பூரிதக் கரைசலை 
பிப்பெட் செய்து எடையிட்டு நியமக் குடுவையில் குறிவரை 
விளாவவும் . 

இதே போல மேலும் மூன்று படிப்படியாகத் தாழ்ந்த வெப்ப 
நிலைகளில் தயாரித்த பூரிதக் கரைசல்களை நியமக் குடுவைக்குக் 
கொண்டு வரவும் . இவற்றின் செறிவுகளை உகந்த காரக் கரை 
சலுக்கெதிராக , ஃபீனால்ஃப்தலின் காட்டி கொண்டு தரங்காண 
வும் . ஒத்த காரப் பருமன் பெறும் வரை தரங்காணலைத் திரும்ப 
நிகழ்த்த வேண்டும் . 


தரவுகளைக் கணக்கீட்டில் கண்டவாறு குறிக்கவும் . ஒரு 
மாதிரிக் கணக்கீடு தரப்பட்டுள்ளது . இதனை மற்றெல்லா 
வெப்ப நிலைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் . 
கணக்கீடு : 
( உச்ச ) வெப்பநிலை 1 
காலி எடைக் குப்பியின் எடை : 

W. கி . 
பூரிதக் கரைசலுடன் எடை : 

W , கி . 
பூரிதக் கரைசலின் எடை ; 

( W. - W. ) = a கி . 
பிப்பெட் செய்த கரைசலின் கன அளவு : V. மி . லி . 
காரத்தின் செறிவு : N , 
வினை புரிந்த காரத்தின் கன அளவு : V , மி . லி . 

N , XV , 
அமிலத்தின் செறிவு : N - 

WA . 

} 
1000 மி.லி. 
நியமக் குடுவை ( 100 மி.லி.) யில் கரைந்துள்ள அமிலத்தின் 

அளவு -W/ 10 = y கி . 
எனவே எடுத்துக்கொண்ட பூரிதக் கரைசலில் 

உள்ள நீரின் எடை : ( a - y ) சி 
செ.இ -4. 


V1 


அமிலத்தின் எடை : N4 X { அமிலத்தின் 


50 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அமிலத்தின் கரைதிறன் 

X 100 

a - y 
இவ்வாறு ஒவ்வொரு வெப்ப நிலையிலும் கணக்கிடப்பட்ட 
கரை திறனைப் பின் வருமாறு அட்டவணைப் படுத்தவும் , 

அட்டவணை 


வரிசை 


வெப்பநிலை 
( K ) 


கரைதிறன் 
( கி / 100 கி . கரைப்பான் ) 


எண் 


| 


1 


2 
3 


4 


5 


சராசரி 


AH : 


காலரி / மோல் 


AH : 
( சமன்பாடு ) 


காலரி / மோல் 


(வரைபடம் ) 


வெப்ப நிலையை x அச்சிலும் , கரைதிறனை y அச்சிலுமாக 
ஒரு வரை படம் தயாரிக்கவும் . . 


கரைதிறன்(கி/1008) 


வெப்ப நிலை ( செ ) 

படம் 13. கரைதிறன் வளைவு 
x அச்சில் 1 / T- யும் , அச்சில் log S உம் 
மற்றொரு வரை படம் தயாரிக்கவும் . 


கொண்டு 


கரைதல் வெப்பம் 


151 


4 


sshop 


ர 
படம் 14. கரைதல் வெப்பம் 


இரண்டாவது வரை படத்தின் உதவியுடன் , பின்வருமாறு 
AH மதிப்பைக் கணக்கிடவும் . இதனை முடிபாக வெளியிடவும் . 


பின் வருமாறு 


கரைதிறனும் ( S ) , வெப்ப நிலை ( T ) யும் 
தொடர்புற்றிருக்கின்றன . 


AH 
2.303RT 


log S = 


+ I 


( 
1 
) 


.. 


1 : மாறிலி 


( 
2 
) 


அல்லது log 


las (s ) - 4 

2.3038 (+, - }.) 


வெப்ப நிலையில் 


SI.S , என்பவை முறையே T , T , செ 
கரை திறன்கள் . 


தரவுகளைப் 


சமன்பாடு 2- இல் , அட்டவணையில் கண்ட 
பொருத்திக் கணக்கிடப்பட்ட பல AH மதிப்புகளின் சராசரியும் 
மேற்கண்ட வரைபடத்தின் ( படம் 13 ) சாய்வு வழியாகப் பெற்ற 
AH மதிப்பும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் . 


இவ்விரு மதிப்புகளையும் கரைதல் வெப்ப மதிப்புகளாகத் 
தரவும் . 


152 

செய்முறை இயற்பு வேதியியல் 
தொடர்புற்ற சோதனைகள் : இதே செய்முறையைப் பயன் 
படுத்தி KCI . NaCl , K , Cr , 07 , ( NHS ) , C , 0 , பென்ஸாயிக் 
அமிலம் , சாலி சிலிக் அமிலம் போன்றவற்றின் , கரைதிறன் 
கரைதல் வெப்பங்களையும் கணக்கிடலாம் . 
சிந்தனைக்கு : கரைதிறன் எப்போதும் வெப்பநிலையைப் 

பொறுத்து உயருமா ? ஏன் ? 
கரைதல் வெப்பம் வெப்பநிலையைப் பொறுத்து 
மாறுமா ? ஏன் ? 


13. பீர் விதி 
( Beer - Lambert Law ) 


நோக்கம் : நிறமுள்ள கரைசல்களுக்கு பீர் விதி பொருந்தி 
வருவதை நிறமானி மூலம் நிறுவுதல் . 


வேதிப் பொருள்கள் நிக்கல் சல்ஃபேட் நீரியக் கரைசல் 
( 0.5-01 M.ஒவ்வொன்றும் 25 மி.லி.) வாலை வடிநீர் . 


கருவிகள் : நிறமானி , நிறத்தேர்விகள் , நியமக் குடுவைகள் 
( 25 மி.லி. : 6 ) 

செய்முறை : நிறமானிக் கலங்களை ( படம் 15 ) நன்கு கழுவி 
ஈரம்போக உலர்த்தி வைத்துக் கொள்ளவும் . ஒரு கலத்தை 0.5M 
நிக்கல் சல்ஃபேட் கரைசலால் நன்கு உள்ளலம்பியபின் அதே 
கரைசலால் நிரப்பிக் கொள்ளவும் . மற்றொரு கலத்தில் வாலை 
வடி நீரை ( கரைப்பான் ) எடுத்துக் கொள்ளவும் . ஏதேனும் ஒரு 
நிறத் தேர்வியைக் கொண்டு கரைசலின் கண்ணியல் செறி 
வைக் 

கண்டறியவும் . ( இதற்கான செய்முறை எளிது ; இந் 
நுணுக்கம் நிறமானியை இயக்குவதற்கான செய்முறையில் விரி 
வாகத் தரப்பட்டிருக்கும் ) இவ்வாறே ஒவ்வொரு நிறத் தேர்வியை 
யும் வரிசையாகப் பயன்படுத்தி ஒவ்வொன்றிற்கும் அக்கரைசல் 
காட்டும் கண்ணியல் செறிவை நிர்ணயிக்கவும் . ( இது மேலும் 
செம்மைப்பாடமைந்த 

நிரல் ஒளிமானியில் கரைசல் ஒளி 
உறிஞ்சுவதற்கான உச்ச அலை நீளத்தை நிர்ணயிப்பதற்குச் சம 
மாகும் ) உச்ச அளவு கண்ணியல் செறிவைத் தரும் நிறத் தேர் 
வியைக் கொண்டு மற்ற கரைசல்களுக்கும் கண்ணியல் 
செறிவை ( Optical density ) க் கண்டறியவும் . தரவுகளை அட்ட 
வணைப்படுத்தவும் . 

கணக்கீடு : கரைசல்களின் செறிவை X அச்சிலும் , கண் 
ணியல் செறிவை Y அச்சிலுமாக வரைபடத்தில் வரையவும் . 
துவக்கப் புள்ளியின் வழியாகச் செல்லும் நேர்க்குறி பெற்ற 
சாய்வுடன் கூடிய நேர்க்கோடு கிடைப்பின் நாம் எடுத்துக் 
கொண்ட கரைசலுக்கு பீர் விதி பொருந்தி வருகிறது என 
உணரலாம் . இதனை முடிபாக வெளியிடவும் : 


54 


செய்முறை இயற்பு வேதியியல் 


நிறத் தேர்வி 


காலவனோமானி) 


கரை 
ស 


!2 


ஒளித் 
தோற்றுவாய் ரூவிக் 


கன்னடி 


ஒளிமின்கலம் 


கரைப் 
படின் 


படம் 15. நிறமானி ( வரிப்படம் ) 


அட்டவணை 1 


நிறத் தேர்வி 


கண்ணியல் செறிவு 


- - - - - - - - - - - 


அட்டவணை 2 


கா 


--- - - - 


கரைசலின் செறிவு 
( மோல் / லிட்டர் ) 


அட்டவணை 1 இல் உச்ச அளவு கண்ணியல் 
செறிவு , தரும் நிறத்தேர்விக்கான 

கண்ணியல் செறிவு 


பீர் விதி 


55 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) நாம் பெற்ற வரைபடத்தை 
ஒரு நியமமாகக் கொண்டு , செறிவு தெரியாத ஏதேனும் ஒரு 
நிக்கல் சல்ஃபேட் கரைசலின் ( நாம் சோதனையில் பயன்படுத் 
திய செறிவு 

எல்லைக்குட்பட்ட செறிவுடையதாயிருக்க 
வேண்டும் ) கண்ணியல் செறிவினைக் கண்டு ( உச்ச அளவு 
கண்ணியல் செறிவைத் தரும் நிறத்தேர்வியைப் பயன்படுத் 
தவும் ) அதனை வரைபடத்தில் பொருத்தி , சோதனைக் கரைசலின் 
செறிவை நிர்ணயிக்கலாம் . 


( ii ) பின்வரும் நிறக் கரைசல்களையும் இவ்வாறே பயன் 
படுத்தி இவ்விதியை நிறுவலாம் ; நிறுவிய பின் தெரியாத 
செறிவையும் 

நிர்ணயிக்கலாம் . செறிவு எல்லை 10-3- 10-4M 
ஆக இருத்தல் நலம் . 


( a ) பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் நீரியக் கரைசல் 
( b ) அசெட்டோனின் அயொடின் கரைசல் ( c ) நீரிய ஆல்க 
ஹாலில் அல்லது ஆல்கஹாலில் மெதிலின் நீலம் , படிக ஊதா 
போன்ற சாயங்கள் . 


சிந்தனைக்கு : 

* ஒளித்தோற்றுவாயாக எந்த ஒளியைப் பயன் 
படுத்தினாலும் இவ்விதி பொருந்தி வருமா ? 


* கரைசல்களை ஏன் அவ்வளவு விளாவியதாகத் 
தயாரித்துக் கொள்கிறோம் . 


* சோதனையின் இடையில் கலங்களை மாற்றுவ 
தால் தவறுகள் விளையுமா ? 


14. புறப்பரப்புக் கவர்ச்சி 

( Adsorption ) 


மீது 


நோக்கம் : எலும்புக் கரித்தூளின் 

அசெட்டிக் 
அமிலத்தின் புறப்பரப்புக் கவர்ச்சியை நீரியக் கரைசல்களில் 
ஆய்தல் . 


வேதிப் பொருள்கள் : எலும்புக் கரித்தூள் ( 12 கி . ) , அசெட்டிக் 
அமிலம் நீரியக் கரைசல் ( 0.5 N , 200 மி.லி ) சோடியம் 
ஹைட்ராக்சைடு நீரியக் கரைசல் ( 0.5 N , 200 மி.லி. ) ஃபீனால் 
ஃப்தலின் காட்டி . 


கருவிகள் : கண்ணாடி 

அடைப்பான்களுடன் கூடிய 
சீசாக்கள் ( 100 மி.லி. : 6 ) , வெப்ப நிலைப்பியாகப் பயன்படும் 
கண்ணாடி நீர்த்தொட்டி , வெப்பநிலைமானி ( 0-110° செ . ), 
வடிகட்டும் 

தாங்கி , புனல்கள் ( 2) , கூம்புக் குடுவைகள் 
( 100 மி.லி .: 2 , 150 மி.லி. :2 ) , வடிதாள் , ப்யூரெட் ( 50 மி.லி. ) 
பிப்பெட்டுகள் ( 10 மி.லி. 2 ) 


செய்முறை : தூய , உட்புறம் நன்கு உலர்ந்த சீசாக்கள் 
ஒவ்வொன்றிலும் சரியாக எடையிடப்பட்ட 2 கிராம் எலும்புக் 
கரித்தூளை எடுத்துக்கொள்ளவும் . சீசாக்களை இலக்கமிட்டுக் 
கொள்ளவும் . 

அட்டவணையில் கண்டுள்ளவாறு ஒவ்வொரு 
சீசாவிலும் , அசெட்டிக் அமிலம் , வாலை வடிநீர் இரண்டையும் 
சேர்க்கவும் . 

சீசாக்களைக் கண்ணாடி அடைப்பானால் இறுக 
மூடி , ஒவ்வொன்றையும் ஐந்து நிமிடங்களுக்கொருமுறை நன்கு 
( 5 நிமிடங்கள் ) குலுக்கவும் . இவ்வாறு ஐந்து முறை குலுக்கிய 
பின் வெப்பநிலைப்பியில் வைத்துவிடவும் . வெப்ப நிலையைக் 
குறித்துக்கொள்ளவும் . திட திரவப் படி நிலைகள் நன்கு பிரிந்த 
வுடன் 

( 1 மணி நேரம் கழித்து ) முதல் சீசாவில் உள்ள 
திரவத்தை , நல்ல வடிதாள் ( வாட்மன் 40 ) கொண்டு ( வடிதாள் 
கூடிய வரை சிறிதாக இருக்கட்டும் ) கவனமாக வடிகட்டவும் . 
வடி திரவத்தின் முதல் இறுதிப் பகுதிகளைப் புறக்கணித்து 
விடவும் . இடையில் கிடைக்கும் திரவத்தை மட்டும் நன்கு 
உலர்ந்த கூம்புக் குடுவையில் சேர்க்கவும் . அதிலிருந்து 40 மி.லி. 


அட்டவணை 


அமிலச்செறிவு மோல்/லிட்டர் 


சீசாஎண் 


logt 


logci 


சீசாவினுள் எடுத்துக்கொண்ட கரியின்எடை, 

m(கி) 


புறப்பரப்புக் கவரப்பட்ட 

அமிலம் Co-Ce=x 


புறப்பரப்புக் 
கவர்ச்சிக்குப் 
பின்(சமநிலை) 

Ce 


புறப்பரப்புக் 
கவர்ச்சிக்குமுன் 

Co 


1 


2 


3 


4 


5 


6 


58 . 


செய்முறை இயற்பு வேதியியல் 


திரவத்தைப் 

பிப்பெட் செய்து காரக் கரைசலுக்கெதிராகத் 
தரங்காணவும் . இதே போல மற்ற சீசாக்களிலும் உள்ள 
திரவத்தை வடிகட்டித் தரங்காணவும் . ஒவ்வொரு சீசாவுக்கும் , 
ஒத்த காரப் பருமன் வரும் வரை தரங்காணலைத் திரும்பச் 
செய்யவும் . தரவுகளை பக்கம் 57- இல் உள்ளபடி அட்டவணைப் 
படுத்தவும் . 

கணக்கீடு : ஒவ்வொரு சீசாவிலும் எடுத்துக்கொண்ட 
அசெட்டிக் அமிலத்தின் துவக்க இறுதிச் செறிவுகளுக்கிடைப் 
பட்ட வேறுபாடு , 2 கிராம் எலும்புக் கரித்தூளின் மீது கவரப் 
பட்ட அசெட்டிக் அமிலத்தின் செறிவைத் தரும் . இதனை 
1 கிராமுக்கு வெளிப்படுத்தவும் . இதன் மடக்கை மதிப்பை 
Y அச்சிலும் , இறுதிச் செறிவின் மடக்கை மதிப்பை 
X அச்சிலுமாக வரைபடத்திலிடவும் . கிடைப்பது ஒரு நேர்க் 
கோடாக இருப்பின் ஃப்ராயின்லிஷ் ( Freundlich ) சமன்பாடு 
சரியெனப்படும் . இச்சமன்பாட்டின்படி : 


log ( x/ m ) k ( மாறிலி ) n log Ce ; இதில் 
x / m : ஒரு கிராம் கவரும் பொருள் கவர்ந்த அசெட்டிக் 

அமிலத்தின் அளவு ( செறிவு ) 

மாறிலி ( 0 - 1 ) 
Ce : 

அசெட்டிக் அமிலத்தின் இறுதி ( சமநிலை ) ச் செறிவு 
தொடர்புள்ள சோதனைகள் : ( i ) வெப்பநிலையை மாற்றி , ஒவ் 
வொரு வெப்ப நிலையிலும் இச்சோதனை நிகழ்த்தி , வெப்பநிலை 
புறப்பரப்புக் கவர்ச்சியைப் பாதிக்கும் விதத்தைப் பயிலலாம் . 


( ii ) எலும்புக் கரித்தூளின் மீது மெதில் வயலெட் , 
மாலகைட் க்ரீன் ஆகிய சாயங்களின் புறபரப்புக் கவர்ச்சி 
யையும் பயிலலாம் , 
சிந்தனைக்கு : * மடக்கை வரைபடத்திற்குப் பதிலாக , x / m 

மதிப்பை , Ce- க்கெதிராக வரைபடத்திலிட்டுப் 
பார்க்கவும் . கிடைக்கும் 

முடிவுகளைத் 
தொகுக்கவும் . 
* வெப்ப நிலை மாறும் போது k n இவற்றின் 

மதிப்பு மாறுமா ? ஏன் ? 
* இச்சோதனையில் வடிதாள் பெரிதாக எடுத்துக் 

கொள்ளக் கூடாது . ஏன் ? 


15. எஸ்டரை நீராற் பகுத்தல் 


(( Ester Hydrolysis) 


நோக்கம் : அமிலத்தால் வினைவேகம் அதிகரிக்கச் செய்யப் 
பட்ட மெதில் அசெட்டேட்டின் நீராற்பகுத்தல் வினையின் 
வேக மாறிலியை அறை வெப்பநிலையில் நிர்ணயித்தல் . 


வேதிப் பொருள்கள் : புதிதாகத் காய்ச்சி வடிக்கப்பட்ட 
மெதில் அசெட்டேட் ( 25 மி . லி . ) நீரிய ஹைட்ரோக்ளோரிக் 
அமிலக் கரைசல் ( 0.5 N , 100 மி.லி. ) , சோடியம் ஹைட்ராக்சைடு 
கரைசல் ( 0.5N , 250 மி.லி. ) , ஃபினால்ஃப்தலின் காட்டி . 


கருவிகள் : வெப்பநிலைப்பி , வெப்பநிலைமானி ( 1-110° செ ) , 
வினை நிகழ்த்தும் 

சீசா ( 250 மி.லி. ) , கூம்புக் குடுவைகள் 
( 250 மி.லி. 2 ), பிப்பெட்டுகள் ( 5 மி.லி. 1 , 10 மி.லி. 1 ) ப்யூரெட் 
( 50 மி.லி. ) நிறுத்து கடிகாரம் . 


செய்முறை : தூய , உட்புறம் நன்கு உலர்ந்த 

வினை 
நிகழ்த்தும் சீசாவில் சரியாக 100 மி.லி. ஹைட்ரோக்ளோரிக் 
அமிலத்தை எடுத்துக்கொள்ளவும் . அதனை வெப்பநிலைப்பியில் 
நன்கு அமிழும்படி அமர்த்தவும் . எஸ்டர் நிரம்பிய சீசாவையும் 
அதே வெப்பநிலைப்பியில் பொருத்தவும் . 30 நிமிடங்கள் 
காத்திருக்கவும் . 


பின்னர் , 

எஸ்டரை, 
எஸ்டர் சீசாவிலிருந்து 5 மி.லி , 
பிப்பெட் மூலம் எடுத்து அமில சீசாவில் சேர்க்கவும் . அவ்வாறு 
சேர்க்கும் போது , 

பிப்பெட்டில் திரவ ( எஸ்டர் ) மட்டம் 
சரியாகப் பாதியாகும் போது ஒரு நிறுத்து கடிகாரத்தைத் 
துவக்கிவிடவும் . எஸ்டரைச் சேர்த்தபின் சீசாவை மூடி நன்கு 
சுழற்றிக் கலக்கவும் . 


கூம்புக் குடுவையில் 40 மி.லி. வாலை வடிநீர் எடுத்துக் 
கொண்டு அதில் கணிசமான அளவு பனித் துண்டுகளைச் 
சேர்க்கவும் . வினை துவங்கியபின் சரியாக 10 - ஆவது நிமிடத்தில் 


150 


செய்முறை இயற்பு வேதியியல் 


10 மி.லி. வினையுறும் கரைசலை பிப்பெட் மூலம் எடுத்து , பனி 
நிறைந்த கூம்புக் குடுவையில் சேர்க்கவும் . முன் போன்றே , 
பிப்பெட்டில் திரவ 

மட்டம் பாதியாகக் குறையும்போது , 
நிறுத்து கடிகாரத்தின் விநாடி முள் துவக்க நிலையைத் தாண்டு 
மாறு பிப்பெட் செய்யும் நேரத்தைச் சரி செய்துகொள்ளவும் . 
"குளிர்ந்த வினைக் கலவையில் இரு துளி ஃபினால்ஃப்தலின் 
சேர்த்து காரத்துக்கெதிராகத் தரங்காணவும் . 


இதேபோல , ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒருமுறை 
தரங்காணலை நிகழ்த்தவும் . இவ்வாறு எட்டு அளவீடுகளை 
எடுக்கவும் . 


அட்டவணை 


வரிசை 


நேரம் , ( t ) 
நிமிடங்கள் 


தரங்கண்ட 


எண் 


காரப்பருமன் ( Ti ) 


To - TH ) 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


k ( வரைப்படம் ) 

செ - யில் 


k (சமன்பாடு ) : 
சராசரி 

:-யில் 


° செ 


எஸ்டரை நீராற் பகுத்தல் 


-61 


சீசாவில் மிகுந்திருக்கும் வினைக் கலவையை வேறு ஒரு , 
தூய உலர்ந்த குடுவைக்கு மாற்றி , 60 ° செ . யில் 1 மணி நேரம் 
மீள் கொதிக்க வைத்துக் குளிர்விக்கவும் . அதிலிருந்து 10 மி.லி. 
கலவையை எடுத்து முன் போன்றே காரத்திற்கெதிராகத் தரங் 
காணவும் . இது வினை முடிந்தபின் காரப்பருமனின் அளவைத் 
தருகிறது . 


தனியாக 10 மி.லி. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ( 0.5N ) 
எடுத்து காரத்துக்குகெதிராகத் தரங்காணவும் . இது வினை 
துவங்குமுன் காரப்பருமனைத் தரும் . 
தரவுகளைப் 

பக்கம் 60- இல் உள்ளபடி அட்டவணைப் 
படுத்தவும் . 

கணக்கீடு : (To - Tt ) மதிப்புகளை Y அச்சிலும் , t மதிப்பு: 
களை X அச்சிலுமாக வரைபடத்திலிடவும் . கிடைக்கும் நேர் 
கோட்டின் சாய்வைக் கணக்கிடவும் , 

k 
வரைபடம் மூலம் கிடைத்த சாய்வு : 

2.303 
எனவே ( வினைவேக மாறிலி ) யின் மதிப்பைக் 

கணக்கிட 
வும் . இதன் அலகு நிமிடம் - 1 . 


மாறாக 


2.303 


k 


Ta --T . 
log 

To - Tt 
2.303 To - T . 

log 
1. 

To - T , 


அல்லது k: 


என்ற சமன்பாடுகளில் ஏதேனும் ஒன்றின் வலப்பகுதியில் 
உள்ள எல்லாத் தெரிந்த அளவுகளையும் பதிலிட்டும் k- யின் 
மதிப்பைக் காணலாம் . 


1 : நேரங்கள் 

T : காரப் பருமன்கள் 
இப்படிக் கணக்கிடும் போது கிடைக்கும் k மதிப்புகளின் 
சராசரியும் , வரைபடம் வழியாகக் கண்ட k மதிப்பும் சமமாக 
இருத்தல் வேண்டும் . k- யின் வரைபட மதிப்பைத் தவறின்றி 
நிர்ணயிக்க , மிகத் தாழ்ந்த இருபடி முறையைப் பயன்படுத்த 
லாம் . மதிப்பை , சோதனை வெப்பநிலையுடன் முடிபாகத் 
தரவும் . 


செய்முறை இயற்பு வேதியியல் 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) இதே முறையைப் பின் 
பற்றி , இதே செறிவுள்ள மற்றொரு அமிலத்தின் முன்னிலை 
யில் இவ்வினையின் வேக மாறிலியை நிர்ணயித்து வரும் 
மதிப்பையும் , மேற்கண்ட செய்முறை மதிப்பையும் கொண்டு 
இரண்டு அமிலங்களின் அமிலமாகும் தன்மையை ஒப்பிடவும் . 


( ii ) மாறாக ஒரே அமிலத்தின் வெவ்வேறு செறிவுகள் 
பெற்ற கரைசலின் முன்னிலையிலும் இச்சோதனையை நிகழ்த்த 
லாம் . அவ்வாறு கண்ட வினை வேகமாறிலிகளின் வீதமும் , 
இயைந்த செறிவுகளின் வீதமும் சமமாகும் . 


( iii ) இதே போல வினையுறும் எதில் அசெட்டேட் 
போன்ற வேறு எஸ்ட்டருக்கும் இம்முறை பொருந்தும் . 


சிந்தனைக்கு : * 


இவ்வினையில் வினையின் வேகம் எந்தெந்தக் 
காரணிகளைக் கொண்டு மாறும் ? ஏன் ? 


இது ஒரு போலி முதல் தரவினை . இவ் 
வுண்மைக்கும் முந்தைய வினாவின் விடைக்கு 
முள்ள தொடர்பை ஆயவும் . 


* சோதனையின் போது காரப்பருமன் மதிப்பு 

அதிகமாகிக் கொண்டே செல்வதன் காரணம் 
என்ன ? 


To0 காண வினைக்கலவையைச் சூடுபடுத்து 
வதேன் ? இம்மதிப்பு இவ்வாறு அழைக்கப் 
படுவதேன் ? இதனைக் காணும் போது பனி நீர் 
பயன்படுத்துதல் தேவையா ? ஏன் ? 


16. அயொடினேற்றம் 


( Iodination ) 


நோக்கம் : அசெட்டோனின் அயொடினேற்ற வினைவேக 
மாறிலியை பல்வேறு சூழ்நிலைகளில் நிர்ணயித்தல் . 


வேதிப்பொருள்கள் : புதிதாகக் காய்ச்சி வடிக்கப்பட்ட 
அசெட்டோன் ( 50 மி . லி . ) நீரிய சல்ஃப்யூரிக் அமிலக் கரைசல் 
( 0.5N , 100 மி . லி . ) 10 % KI- யில் அயொடின் கரைசல் ( 0.1 ) 
60 மி.லி. ) நீரிய சோடியம் அசெட்டேட் கரைசல் ( 1N , 300 மி.லி . ) , 
நீரிய சோடியம் தயோ சல்ஃபேட் கரைசல் ( 0 01N , 250 மி.லி. ) , 
நீரிய ஸ்டார்ச்சுக் கரைசல் ( 1 % 20 மி.லி. ) 


கருவிகள் : வெப்ப நிலைப்பி , வெப்பநிலைமானி ( 0--110 ° செ . ) 
இரும்புத் தாங்கிகள் ( 2 ) வினை நிகழ்த்தும் சீசாக்கள் ( 250 மி.லி. 
1 , 100 மி . லி : 1 ) , கூம்புக் குடுவைகள் ( 250 மி.லி. 8 ) , அளவுருளை 
( 25 மி.லி. ) ப்யூரெட் ( 50 மி.லி. ) பிப்பெட்டுகள் ( 10 மி.லி. 2 , 
5 மி.லி.: 1 ) நிறுத்து கடிகாரம் . 

செய்முறை : அட்டவணை 1- இல் கண்டுள்ளவாறு , அசெட் 
டோன் , அமிலம் , நீர் ஆகியவற்றை ஒரு சீசாவிலும் . அயொடின் 
கரைசலை மற்றொரு ( 100 மி.லி. ) சீசாவிலுமாக எடுத்துக் 
கொள்ளவும் , இரண்டையும் வெப்ப நிலைப்பியில் நன்கு 
அமிழ்த்தி வைக்கவும் . 

அட்டவணை 1 


சா எண் 

அசெட்டோன் 


நீர் 
மி.லி. 


0.5N அமிலம் G1 • N அயொடின் 

மி.லி. 


மி . லி . 


மி.லி. 


10 


1 


60 


10 


20 


10 


2 


65 


20 


5 


5 


3 


65 - 


20 


10 


44 . 


10 


70 


10 


10 


64 

செய்முறை இயற்பு வேதியியல் 
வரிசையாக இலக்க மிடப்பட்ட கூம்புக் குடுவைகள் ஒவ் 
வொன்றிலும் 10 மி . லி . ( அளவுருளையைப் பயன்படுத்தவும் ) 
சோடியம் அசெட்டேட் கரைசலை எடுத்துக் கொள்ளவும் , 


அரைமணி நேரம் கழித்த பின்னர் , அட்டவணையில் முதலில் 
கண்டுள்ள அளவு 

அயொடினை பிப்பெட் மூலம் எடுத்து . 
அசெட்டோன் அடங்கியுள்ள சீசாவில் சேர்க்கவும் . பிப்பெட் 
டின் பாதியளவுக்கு அயொடின் கரைசல் மட்டம் வரும்போது 
நிறுத்து கடிகாரத்தைத் துவக்கிவிடவும் . இரண்டு நிமிடங்களுக் 
குப் பிறகு , 10 மி.லி. வினைக்கலவையை பிப்பெட் செய்து முதல் 
கூம்புக் குடுவையில் சேர்க்கவும் . இப்போதும் பிப்பெட்டின் 
பாதியளவுக்குத் திரவ மட்டம் வரும்போது கடிகார முள் துவக்க 
நிலையைத் தாண்டுமாறு பிப்பெட் செய்யும் நேரத்தைச் சரி 
செய்து கொள்ளவும் , 


இவ்வாறு ஒவ்வொரு இரண்டு நிமிடங்களுக்கும் ஒருமுறை 
10 மி.லி. வினைக் கலவையை 

பிப்பெட் செய்து சோடியம் 
அசெட்டேட் கரைசலில் சேர்த்துவிடவும் . பின்னர் ஒவ்வொரு 
கூம்புக்குடுவையாக எடுத்து , சோடியம் தயோ சல்ஃபேட கரை 
சலுக்கெதிராக , ஸ்டார்ச்சுக் காட்டியின் உதவியுடன் தரம் 
காணவும் . 


இதே செய்முறையைக் கொண்டு அட்டவணை 1 - இல் கண்ட 
மற்ற சீசாவுக்குமான சோதனையை அதே வெப்ப நிலையில் நிகழ்த் 
தவும் . தரங்கண்ட மதிப்புகளையும் அட்டவணைப்படுத்தவும் 
அட்டவணை 2 . 


கணக்கீடு : ஒவ்வொரு சீசாவுக்கும் , தரங்கண்ட மதிப்புகளை 
நேரத்துக்கெதிராக வரைபடத்திலிடவும் . கிடைக்கும் நேர்கோடு 
களின் சாய்வுகள் அந்தந்த சீசாவுக்குரிய வினைவேக மாறிலி 
யைத் தருகின்றன . அவற்றை முடிவுகளாக வெளிப்படுத்தவும் . 


தொடர்புற்ற சோதனைகள் : இதேபோல அசெட்டோனின் 
ப்ரோமினேற்றத்தையும் பயிலலாம் . ப்ரோமின் செறிவை வெவ் 
வேறு நேரங்களில் நிர்ணயிக்க அயொடோ மெட்ரிக் முறை 
யைப் பயன்படுத்தலாம் . 


அட்டவணை2 


: 


செ . இ 


சீசா 


சீசாII 


சீசாIII 


சீசாIV 


S 


நேரம் நிமிடம் 


நேரம் 


நேரம் 


தரங்கண்ட 


தரங்கண்ட மதிப்பு மி.லி. 


நிமிடம் 


தரங்கண்ட மதிப்பு மி.லி. 


நிமிடம் 


தரங்கண்ட மதிப்பு மி.லி. 


நேரம் நிமிடம் 


மதிப்பு மி.லி, 


மோல்.நிமிடம்-1 


(வரைபடம்) 


66 

செய்முறை இயற்பு வேதியியல் 
சிந்தனைக்கு : * வினையின் வேகம் எந்தெந்தக் காரணிகளால் 

நிர்ணயிக்கப்படுகிறது ? எவற்றால் பாதிக்கப் 
படுவதில்லை ? 


* இவ்வினையின் தரம் என்ன ? 


* இச்சோதனையின் வழியாகக் கிடைத்த முடிவு 

கள் , இந்த வினைக்கான வழிமுறையைத் தர 
இயலுமா ? 


17. இரண்டாம்தர வினையின் மீது 

முதனிலை உப்பு விளைவு 
( Primary Salt Effect on a Second Order Reaction ) 


நோக்கம் : ( i ) பொட்டாசியம் பெர்சல்ஃபேட் , பொட்டாசி 
யம் அயொடைடு இரண்டுக்குமிடைப்பட்ட வினையின் வினை 


வேக ஆய்வு . 


( ii ) இவ்வினையின் மீது ஒரு நடுநிலை உப்பின் விளைவு 
பற்றிய ஆய்வு . 

வேதிப் பொருள்கள் : பொட்டாசியம் டைக்ரொமேட் கரை 
சல் ( 0.2N ; 50 மி.லி. ) , பொட்டாசியம் அயொடைடுக் கரைசல் 
( 0.4M ; 100 மி.லி. ) , பொட்டாசியம் க்ளோரைடு கரைசல் 
{ 1M , 50 மி.லி. ) , சோடியம் தயோ சல்ஃபேட் கரைசல் ( 0 • 01N , 
250 மி.லி. ) , ஸ்டார்ச்சுக் கரைசல் ( 1 % ; 50 மி.லி. ) பொட்டாசியம் 
பெர்சல்ஃபேட் கரைசல் ( 0 • 05 N , 100 மி . லி . ) 

கருவிகள் : வெப்ப நிலைப்பி , வெப்பநிலை மானி ( 1 - 110 ° செ .) 
வினை நிகழ்த்தும் சீசாக்கள் ( 250 மி.லி. 1 , 100 மி.லி. 1 ) , பியூரெட் 
( 50 மி.லி.), அளவிடப்பட்ட பிப்பெட்டுகள் ( 10 மி.லி. 5 ) கூம்புக் 
குடுவைகள் ( 250 மி.லி. 2 ) . 

செய்முறை : அட்டவணையில் உள்ளவாறு , பொட்டாசியம் 
அயொடைடு தவிர மற்றெல்லாக் கரைசல்களையும் ஒரு தூய , 
உலர்ந்த சீசாவில் எடுத்துக் 

கொள்ளவும் . பொட்டாசியம் 
அயொடைடு கரைசலை மற்றொரு சீசாவில் ( 100 மி . லி . ) எடுத் 
துக் கொள்ளவும் . இரண்டையும் வெப்ப நிலைப்பியில் வைக் 
கவும் . குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அமைத்துக் கொள்ளவும் , 
வெப்ப நிலையைக் குறித்துக் கொள்ளவும் . 

அரைமணி நேரம் கழித்து அட்டவணையில் கண்டுள்ள 
அளவு 

பொட்டாசியம் அயொடைடை , பெர்சல்ஃபேட் 
அடங்கியுள்ள சீசாவில் சேர்க்கவும் . நிறுத்து கடிகாரத்தை 
வழக்கமான முறைப்படி துவக்கிவிடவும் . சீசாவை 

நன்கு 
குலுக்கிவிடவும் . ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒரு முறை , 
10 மி.லி. வினைக்கலவையை , 

10 மி . லி . பனி- நீர்க்கலவையில் 
பிப்பெட் செய்து , சோடியம் தயோ சல்ஃபேட்டுக் கெதிராக 


68 


செய்முறை இயற்பு வேதியியல் 


ஸ்டார்ச்சுக் காட்டியின் உதவியுடன் தரங்காணவும் . ப்யூரெட் 
பருமனைக் குறித்துக் கொள்ளவும் . இவ்வாறு 7 அளவீடுகள் 
எடுக்கவும் : 


இதேபோல ஒவ்வொரு சீசாவுக்குமான சோதனையைச் 
செய்யவும் . தரவுகளை அட்டவணைப்படுத்தவும் : 


அட்டவணை 


1 


சீசா I 


சீசா 


சீசா III 


சீசா IV 


மி.லி. 


50 


45 


40 


35 


பொட்டாசியம் 
பெர்சல்ஃபேட் மி.லி. 


20 


20 


20 


20 


பொட்டாசியம் 
க்ளோரைடு 


மி.லி. 


0 


5 


10 


15 


பொட்டாசியம் 
அயொடைடு 


மி.லி. 


10 


10 


10 


10 


H 


Vm 


k 


log k 


கணக்கீடு : இவ்வினையின் வேக மாறிலியை நாம் அமைத் 
துக் கொண்ட சூழ்நிலையில் ( [ S , 082- ] = 2 [ I- ] ) 

1 1 
k 

2a 


X 


- 


. 


a - x 


என்ற சமன்பாட்டால் கணக்கிடலாம் . இங்கு 

k : வினைவேக மாறிலி 
a : [ S , 082 - )- இன் துவக்கச் செறிவு 
b : [ I- ]-இன் துவக்கச் செறிவு 
x : நேரம் -யில் வெளியேறிய அயோடினின் செறிவு 


அட்டவணை2 சீசா1-க்கானமாதிரிஅட்டவணை 

a=b/2 


நோம் 


தரங்கண்ட அளவு 


நிமிடங்கள் 


தாங்கண்ட அளவு,தயோ 
சல்ஃபேட்டின் வலிவு 

20 =xமோல்/லிட்டர் 


- 


வரிசை 


மி.லி. 


1 


2 


3 


4 


5 


6 


7 


சாய்வு:2ak; 


லீட்டர்மோல்-1 


நிமிடம்-1 


செயில் 


70 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணையின்படி / ( a - x ) மதிப்பை 1- க்கு எதிராக வரை 
படத்திலிட்டு . கிடைக்கும் சாய்விலிருந்து ( 2ak ), k- யின் மதிப் 
பைக் கணக்கிடவும் . 

அயனி வலிவு H = 12c ; z ; என்ற சமன்பாட்டிலிருந்து 
கணக்கிடப்படுகிறது . 

c : ஒவ்வொரு அயனியின் செறிவு 

ஒவ்வொரு அயனியின் மின்சுமை . 
இவ்வாறு ஒவ்வொரு சீசாவுக்குமான k , H , log k , vu 
ஆகியவற்றைக் கணக்கிட்டு அட்டவணைப்படுத்தவும் . 
( அட்டவணை 2 ) 


2 : 


பொட்டாசியம் க்ளோரைடு இல்லாத போது கிடைக்கும் 
k- யை , நோக்கம் ( i) - இன் முடிபாக வெளிப்படுத்தவும் . 

பொட்டாசியம் க்ளோரைடின் செறிவு அதிகமாகும்போது 
k- யின் மதிப்பு உயருகிறது . செறிவு உயர்வு அயனி வலிவை 
உயர்த்துவதால் வினை வேக உயர்வு அயனி வலிவு உயர்வால் 

என உணரலாம் . இதுவே நோக்கம் ( ii ) - க்கான 
முடிபாகும் . 


விளைகிறது 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) பொட்டாசியம் க்ளேரைடைப் 
போல , வேறு சில ( KNOS, NaCl , NaNO , ) நடுநிலை உப்புகளும் 
இவ்வாறு முதனிலை உப்பு விளைவுகளைக் காட்டுகின்றனவா 
என சோதனை செய்யலாம் , 


( ii ) பொட்டாசியம் பெர்சல்ஃபேட் - பொட்டாசியம் 
அயொடைடு வினையன்றி , அசெட்டோனின் அயோடினேற்றம் 
போன்ற வினைகளுக்கும் இவ்வகை ஆய்வு பொருந்தி 
வருமா 
என ஆயலாம் . 


சிந்தனைக்கு : 


இவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதி சமானப் 
படுத்தி , அச்சமன்பாட்டிற்கும் நமது சோதனை 
முடிவுக்கும் [ நோக்கம் ( i ) ] உள்ள தொடர்பை 
ஆய்க . 


வினைபடு பொருள் 

பொருள் ஒன்றின் செறிவு மற் 
றொன்றின் செறிவைவிட இரண்டு மடங்காக 
வைப்பதன் நோக்கம் என்ன ? வேறு விதமாக 
வைக்கலாமா ?. ஏன் ? 


இரண்டாம்தர வினையின் மீது முதனிலை உப்பு விளைவு 


71 


அயனி வலிவிற்கும் , வினைவேக மாறிலிக்கு 
மிடைப்பட்ட தொடர்பு யாது ? 


* 


log k - V வரைப்படத்தின் சாய்வு 2 - ஆக 
இருப்பதன் காரணம் என்ன ? 


18. பொலாரிமானி 


(( Polarimeter ) 


நோக்கம் : அறை வெப்ப நிலையில் , 

ஓர் அமிலத்தின் 
முன்னிலையில் சுக்ரோசின் தலைகீழ் மாற்றத்திற்கான வினைவேக 
மாறிலியை நிர்ணயித்தல் . 


வேதிப் பொருள்கள் : சுக்ரோஸ் கரைசல் ( 20 % : 150 மி.லி. ) , 
சல்ஃப்யூரிக் அமிலக் கரைசல் ( 4N , 100 மி.லி. ) 


கருவிகள் : பொலாரிமானி , பிப்பெட்டுகள் ( 25 மி.லி. 2 ) 
நியமக் குடுவை ( 100 மி.லி. ) , கண்ணாடி அடைப்பானுடன் கூடிய 
கூம்புக் குடுவைகள் ( 250 மி.லி. 2 ) , புனல் , நிறுத்து கடிகாரம் . 


செய்முறை : கூம்புக் குடுவையில் 100 மி . லி . தெளிந்த 
சர்க்கரைக் கரைசலைச் சரியாக அளந்தெடுத்துக்கொள்ளவும் . 
மற்றொரு குடுவையில் 50 மி.லி. அமிலக் கரைசலை எடுத்துக் 
கொண்டு இரு குடுவைகளையும் வெப்பநிலைப்பியில் அமிழ்த்து 
வைக்கவும் . 


பொலாரிமானிக் குழாயை நன்கு கழுவி நீரற்ற வகையில் 
உலரச் செய்யவும் . பொலாரிமானியின் தலையளவுகோல் , 
வெர்னியர் அளவுகோல் இரண்டின் துவக்க அளவுகளும் 
ஒருங்கிணையும் போது , காட்சிக் குழாயின் வழியாகத் தெரியும் 
ஒளிவட்டத்தின் பகுதிகள் அனைத்தும் ( 2 அல்லது 3 ) ஒரே 
சீரான ஒளித்திண்மையுடனிருக்கும்படி செய்யவும் . 


முனைவாக்கி 

ஆய்வாக்கி 
s 

கண் 
ஒளித் 

போலாரி 
மானிக்குழாய் 

துண்டு 
தோற்று . குவிக் 
வாய் 


கண்ணாடி 


படம் 16- பொலாரிமானி 


பொலாரிமானி 


73 


வெப்பநிலைப்பியிலுள்ள கரைசல்கள் 

வெப்பச் சமநிலை 
எய்தியவுடன் , சர்க்கரைக் கரைசலுடன் , 25 மி.லி. அமிலத்தைப் 
பிப்பெட்டால் எடுத்துச் சேர்க்கவும் . வழக்கமான கவனத்துடன் 
நிறுத்து கடிகாரத்தைத் துவக்கிவிடவும் . வினைக் கலவையை 
நன்கு கலக்கி , அதனை பொலாரிமானிக் குழாயில் காற்றுக்குமிழி 
ஏதும் சேராவண்ணம் நிரப்பிக்கொள்ளவும் . குழாயைக் கருவி 
யினுள் வைத்து , ஒளிவட்டத்தின் சீரான ஒளித்திண்மைக்குச் 
சரி செய்து . 

பாண்டிருக்கவும் . துவக்கிய நேரத்திலிருந்து 
சரியாக 10 - ஆவது நிமிடத்தில் மேற்சொன்னவாறு சரிசெய்து 
கொண்டிருப்பதை நிறுத்திவிடவும் . தற்போது கருவியின் தலை 
அளவுகோல் அளவு , வெர்னியர் ஒருங்கிணைவு இரண்டையும் 
குறித்துக்கொள்ளவும் . 

மேலும் , எத்தனை தலை அளவுகோல் 
பிரிவுகள் , எத்தனை வெர்னியர் அளவு கோல் பிரிவுகளுக்குச் 
சமம் எனவும் கண்டறியவும் . 


அளவுகளைக் குறித்துக் கொண்டபின் குழாயைக் கவனமாக 
வெளியில் எடுத்து வைத்துவிடவும் . இல்லையெனில் சோடியம் 
ஆவி விளக்கின் வெப்பத்தில் வினைவேகம் அதிகரித்துவிடக் 
கூடும் . 


இதே போல ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒருமுறை 
அளவீடுகளைக் குறிப்பதற்கு 1 நிமிடத்துக்கு முன் குழாயை 
உள்ளே வைத்து சரிசெய்து , சரியாகப் 10 - ஆவது நிமிடத்தில் 
அளவீடுகளை எடுக்கவும் . இவ்வாறு எட்டு 

அளவீடுகள் 
எடுக்கவும் . 


கூம்புக் குடுவையில் மீதமிருக்கும் வினைக் கலவையை 
அவ்வாறே மூடி வைத்துவிடவும் . 48 மணி நேரத்திற்குப்பின் , 
அக்கரைசலை , தூய உலர்ந்த குழாயில் எடுத்துக் கருவியில் 
வைத்து முன்போலவே அளவீடுகளைக் குறித்துக்கொள்ளவும் . 
இதுவரை பெற்ற அளவுகளைப் போலன்றி இது பொலாரி 
மானியின் துவக்கப் புள்ளிக்கு இடதுபுறத்தில் அமைந்திருக்கும் . 
தரவுகளை அட்டவணைப் படுத்தவும் : 


| 


74 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணை 


மீச்சிற்றளவை : ( 1 தலை அளவுகோல் பிரிவு 

-1 வெர்னியர் அளவுகோல் பிரிவு ) 


* 


நேரம் 
நிமிடம் 

t 


சுழற்சிக் 


தலையளவு 
கோல் 
அளவீடு 


வெர்னியர் 
ஒருங்கிணைவு 


கோணம் 


Co 


0 


8 


10 


20 


30 


40 


50 


60 


70 


80 


சுழற்சிக் கோணம் « = தலை அளவுகோல் அளவீடு 

+ வெர்னியர் ஒருங்கிணைவு X 
மீச்சிற்றளவை ) 


கணக்கீடு : 


வினை வேக மாறிலி 


2 : 303 
k 

log 

" .- " o 

ot - o 
என்ற சமன்பாட்டால் கணக்கிடப்படும் . 


பொலாரிமானி 


அல்லது log ( et - o ) - யை 1 - க்கெதிராக வரைபடத்தில் 
Y , X அச்சுகளில் 
அச்சுகளில் வரைந்து , 

வரைந்து , கிடைக்கும் நேர்கோட்டின் 
சாய்வைக் காணவும் . 

k 
வரை படச்சாய்வு 

2.303 


எனவே வினைவேக மாறிலி k கிடைக்கிறது . சரியான அலகுடன் 
இதனை முடிவாக வெளிப்படுத்தவும் . வெப்பநிலையைக் குறிப் . 


பிடவும் . 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) ஒரே செறிவுள்ள இரண்டு 
வெவ்வேறு அமிலங்களின் அமிலமாகுந் தன்மையையும் , ஒரே 
அமிலத்தின் இரண்டு செறிவுகளையும் சோதனை 15 - இல் செய்தது . 
போல ஒப்பிடலாம் . 


( ii ) சுழற்சிக் கோணம் , குழாயினுள்ளிருக்கும் கரைசலுடன் 
நேர் விகிதத்திலிருக்கும் பண்பைப் பயன்படுத்தி , ஒளி சுழற்றும் 
சர்க்கரைக் கரைசலின் தெரியாத செறிவையும் நாம் கண்டறிய 
லாம் . இதற்காக 6 ( அ ) 8 , வெவ்வேறு செறிவுள்ள சர்க்கரைக் 
கரைசலின் சுழற்சிக் கோணத்தை முதலில் காணவேண்டும் . 
மேற்சொன்ன செய்முறையைப் பயன்படுத்தலாம் . பின்னர் 
சுழற்சிக் கோணங்களை Y- அச்சிலும் , செறிவை X- அச்சிலும் 
கொண்டு ஒரு நியம வரைபடத்தைத் தயாரித்துக்கொள்ளவும் . 
பின்னர் செறிவு தெரியாத கரைசலின் சுழற்சிக் கோணத்தைக் 
கண்டறிந்து வரைபடத்தில் பொருத்தி செறிவை அறியவும் . 


(C 


துவக்க தியே 


துவக்க திலையின் 
இரண்டு முனைக் கோடி 
நிலைமைகள் 


படம் 17- ஒளி வட்டங்கள் 


சிந்தனைக்கு : * சுக்ரோஸ் அடையும் மாற்றத்திற்கும் இறுதி 

சுழற்சிக் கோணத்தின் மதிப்பிற்குமுள்ள 
தொடர்பு என்ன ? 


அமிலச் செறிவு வினைவேகத்தைப் பாதிக்குமா ? 


76 


செய்முறை இயற்பு வேதியியல் 


இவ்வினைக்கும் , எஸ்டர் நீராற் பகுத்தலுக்கும் 
ஏதேனும் ஒற்றுமை தென்படுகிறதா ? 


சோதனையின் இடையில் போலாரி மானி 
யையோ , குழாயையோ, சர்க்கரைக் கரை 
சலையோ மாற்றலாமா ? 


தொடர்புற்ற சோதனை ( ii ) - இன் மூலம் கரைச 
லில் எந்தப் பொருளின் செறிவை வேண்டு 
மானாலும் நிர்ணயித்துவிட இயலுமா ? 


|| 


19 , நியம மின் முனை அழுத்தம் 

(( Standard Electrode Potential ) 


நோக்கம் : ஸிங்க் மின்முனையின் 
அழுத்தத்தை நிர்ணயித்தல் . 


நியம 


மின்முனை 


வேதிப் பொருள்கள் : ஸிங்க் சல்ஃபேட் கரைசல் ( 0.1M 
0.01M, ஒவ்வொன்றும் 100 மி.லி. ) 


கருவிகள் : போகெண்டார்ஃப் ஈடாக்கும் மின்சுற்றுக் கியைந்த 
மின்னழுத்த மானி , காலமல் மின் முனை , சேமக்கலம் ( 2 வோ . ) 
வெஸ்டன் நியம மின்கலம் , உப்புப்பாலம் , கால்வனோமானி , 
தடைப்பெட்டி , DPDTS : இருமுனை இருதிருப்பு இணைப்பி . 


சேமக்கலம் ( av ) 


மின்னியக்கு விசை 

சரியமர்த்தி 


-- 


கம்பிப் பாலம் 


தியம மின்கலம் 


இயங்கும் இணைப்பி 


DPDT இணைப்பி 


7 


தலைமை 
இணைப்பி 


காய்வனோமானி 


சோதனை 

மின்கலம் 
படம் 18- போகெண்டார்ஃப் ஈடாக்கும் மின்சுற்றுடைய 

மின்னழுத்தமானி 


செய்முறை : படத்தில் கண்டுள்ளவாறு 

மின் சுற்றை 
அமைத்துக்கொள்ளவும் . இணைப்பியை நியம மின்கலத்தின் 
பக்கம் தள்ளவும் . நகரும் இணைப்பை இரண்டு முனைக் கோடி 
களிலும் பொருத்தி , கால்வனோ மானியின் முள்ளசைவு எதிர்த் 


78 


செய்முறை இயற்பு வேதியியல் 


சமான 


திசைகளில் இருப்பதைச் சரிபார்த்துக் கொள்ளவும் . அவ்வாறு 
அமையவில்லையெனில் , மின்சுற்றுத் தொடர்பில் தவறுள்ள 
தென்றோ அன்றி சேமக்கலத்தில் மின்னழுத்தம் போதுமானதாக 
இல்லையென்றே பொருளாகும் . 

இனி , நகரும் இணைப்பை 
மின்னழுத்தமானிக் கம்பியின் மீது நகர்த்தி கால்வனோமானியின் 
முள்ளின் அசையா நிலைக்கமைந்த 

"நீளத்தைக் 
கண்ட 

றியவும் . பின்னர் இணைப்பியை நடுப்பகுதிக்குத் தள்ளி 
விடவும் . 

தூய உலர்ந்த மின்முனைக் கலத்தை 0.1M ஸிங்க் சல்ஃபேட் 
கரைசலால் நிரப்பிக் கொள்ளவும் . அதில் Zn உலோகத்தண்டை 
அமிழ்த்தி கலத்தை நன்கு மூடவும் . உருவான ஸிங்க் மின் 
முனையை , பூரிதக்காலமல் மின்முனையுடன் ஓர் உப்புப் பாலத் 
தால் இணைக்கவும் . இந்த ஸிங்க் - காலமல் வேதி மின்கலத்தை 
இணைப்பியின் கீழ்ப்பக்கத்தில் இணைத்து , முன்போல கால்வனோ 
மானியில் எதிர்த்திசை முள் விலகல் உள்ளதா எனச் சோதிக் 
கவும் . இல்லையெனில் ஸிங்க் , காலமல் மின் முனைகளின் முனைவு 
களை மாற்றியமைக்கவும் . 

பின்னர் முன்போன்றே ஸிங்க் 
காலமல் சோதனை மின் கலத்திற்கான 

நீளத்தைக் 
கண்டறியவும் . 


சமான 


இதேபோல மற்ற கரைசலையும் தனித்தனியாக மின்முனைக் 
கலத்தில் பயன்படுத்தி , உருவாகும் வேதி 

மின்கலங்கள் 
ஒவ்வொன்றுக்கும் சமான நீளத்தைக் 

கண்டறியவும் . 
கரைசல்களை மாற்றும் போது , ஒவ்வொரு முறையும் , மின்முனைக் 
கலத்தையும் , உலோகத் தண்டையும் புதிய கரைசலால் நன்கு 
அலம்ப வேண்டும் . 


கணக்கீடு : அறை வெப்பநிலையில் , வெஸ்டன் நியம மின் 
கலத்தின் மின்னழுத்த 

வேறுபாட்டைக் கணக்கிட்டுக் 
கொள்ளவும் . இம்மதிப்பும் இதற்கியைந்த சமான நீளமும் , 
சோதனை மின்கலத்தின் மின்னழுத்த வேறுபாட்டுடனும் 
அதற்கியைந்த சமான நீளத்துடனும் பின்வருமாறு தொடர் 
புற்றிருக்கிறது . 


சோதனை மின்கலத்தின் 
மின்னழுத்த வேறுபாடு 


சமான நீளம் ( சோதனைக்கலம் ) 


நியம மின்கலத்தின் 
மின்னழுத்த வேறுபாடு 


சமான நீளம் ( நியமக்கலம் ) 


நியம் மின் முனை அழுத்தம் 


(79 


சோதனையில் கண்டறிந்த : முனைவுகளின் உதவியுடன் 
--ருவாக்கிய மின்கலத்தை , நியமப்படி எழுதிக்கொள்ளவும் . 
அதாவது ஒரு மின்முனை இடப்பக்கமாகவும் ( - ) மற்றொன்று 
வலப்பக்கமாகவும் ( + ) அமையும் . 


மேலே தரப்பட்ட சமன்பாட்டை உபயோகித்துப் பெறப் 
பட்ட சோதனை மின்கலத்தின் 

வேறுபாட்டை 


மின்னழுத்த 


E 


E * 


மின் கலம் 


வலதுமின் 

முனை 


இடது மின் 

முனை 


E * 
[ E * எலக்ட்ரான் 

ஏற்ற மின் 
முனை அழுத்தங் 


கள் ] 


மின்முனை 


என்ற தொடர்பில் புகுத்தி , காலமல் மின்முனையின் நியம 
( எலக்ட்ரான் ஏற்ற ) 

அழுத்தத்தைப் ( தகுந்த 
குறியுடன் ) பயன்படுத்தி , சோதனை மின்முனை அழுத்தத்தைக் 
கணக்கிட வேண்டும் . இது மின்முனைக் கலத்தில் எடுத்துக் 
கொண்ட கரைசலின் வினைவலிவைப் பொறுத்ததால் , இவ்வாறு 
கணக்கிடப்பட்ட மதிப்பு வினைவலிவைப் பொறுத்து மாறும் . 
வினை வலிவு ( a ) , செறிவுடன் ( c ) பின்வருமாறு தொடர் 
புற்றுள்ளது : 


a = cY 


வினைவலிவுக் குணகம் ( Y ) , பல்வேறு நீரியக் கரைசல் 
களுக்கு , வெவ்வேறு செறிவுகளில் அட்டவணைப்படுத்தப் 
பட்டிருக்கும் . அவற்றைப் பயன்படுத்திப் பெற்ற a மதிப்புடன் 
மின்முனை அழுத்தம் 


E ° + RT in a 
Zn 

2F 


Zn 


Zn2 + 


RT 
என்றவாறு தொடர்புடையது . 25 ° செ - யில் F -இன் மதிப்பு 
நியம அட்டவணைகளிலிருந்தும் பெறலாம் . எனவே E மதிப்பு 
களை Y அச்சிலும் , 2.303 log a மதிப்புகளை X அச்சிலும் 
கொண்டு வரையப்படும் வரைபடத்தின் இடைவெட்டு ஸிங்க்- . 
இன் நியம மின்முனை அழுத்தத்தைத் தரும் . இதனை முடிபாக 
வெளியிடவும் . 


80 


செய்முறை இயற்பு வேதியியல் 


தொடர்புற்ற சோதனைகள் : ( i ) 

( i ) இதே செய்முறையைப் 
பயன்படுத்தி Ag , Cu , Pb போன்ற மற்ற உலோகங்களின் நியம 
மின்முனை அழுத்தங்களையும் நிர்ணயிக்கலாம் . 


( ii ) மாறாக நியம மின்முனை அழுத்தங்களைத் தெரிந்து 
கொண்டு குறிப்பிட்ட செறிவில் வினைவலிவுக்குணகத்தைக் 
கண்டறியலாம் . 


சிந்தனைக்கு : 4 நியம மின்முனை அழுத்தம் எந்தெந்தக் காரணி 

களைப் பொறுத்தமைகிறது ? 


* நியம மின்முனை 

அழுத்தங்களைத் தகுந்த 
குறியுடன் பயன்படுத்துவதற்கான 

காரணம் 
என்ன ? 


* நியம அட்டவணையில் உள்ள மின்முனை 

அழுத்தங்களின் குறிக்கும் , சோதனை மூலம் 
காணும் முனைவுக்குமிடையில் ஏதேனும் 
தொடர்புண்டா ? 


. 


20. மின்னழுத்தமானி வழித் 

தரங்காணல் 

( Potentiometric Titration ) 
நோக்கம் : 

க்வின்ஹைட்ரோன் மின்முனையைப் பயன் 
படுத்தி ஒரு வன் காரத்திற்கெதிராக , ஒரு வன் அமிலத்தை 
மின்னழுத்த மானி முறையில் தரங்காணல் . 

வேதிப்பொருள்கள் : க்வின்ஹைட்ரோன் படிகங்கள் (0.1 கி) . 
ஹைட்ரோக்ளோரிக் அமிலக் கரைசல் ( 0.1N , 100 மி.லி. ) , 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் ( 0.1N , 100 மி.லி. ) 


கருவிகள் : மின்னழுத்தமானி , பளபளப்பான பிளாட்டினத் 
தகடு ( அ ) கம்பியாலான மின்முனை , பூரிதக் காலமல் மின்முனை , 
முகவை ( 100 மி.லி. ), பிப்பெட் ( 10 மி.லி ) , ப்யூரெட் ( 50 மி.லி. ) , 
கலக்கும் கண்ணாடித் தண்டு . 


செய்முறை : தூய 

முகவையில் 

10 மி.லி. ஹைட்ரோ 
க்ளோரிக் அமிலத்தை பிப்பெட் செய்து எடுத்துக் கொள்ளவும் . 
10 மி.லி. வாலை வடிநீர் சேர்த்து கண்ணாடித் தண்டால் நன்கு 
கலக்கவும் . அதில் சிறிதளவு ( 0.1 கி ) க்வின் ஹைட்ரோன் 
சேர்த்து நன்கு கலக்கவும் . கரைசல் பூரித மடைந்திருக்க 
வேண்டும் . அதில் பிளாட்டினக் கம்பி நன்கு அமிழ்ந்திருக்கு 
மாறு அதனைத் தாங்கியில் பொருத்தி வைக்கவும் . இந்தக் காட்டி 
மின் முனையை உப்புப் பாலத்தால் (உப்புப் பாலமாக பூரித 
பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் அமிழ்த்தியெடுத்த வடி 
தாள் துண்டைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் ) காலமல் மின் 
முனையுடன் இணைத்து வேதி மின்கலத்தை உருவாக்கிக் 
கொள்ளவும் . இக் கலத்தை இணைப்பி ( DPDTS ) யின் கீழ்ப் 
பகுதியில் இணைத்துக் கொள்ளவும் . 


மின்னழுத்தமானியின் மின்சுற்றை முன்போலச் சரிபார்க் 
கவும் . இணைப்பியை நியம மின்கலத்தின் பக்கம் தள்ளி சமான 
நீளத்தைக் கண்டறியவும் . பின்னர் அதனை கீழ்ப்பக்கமாகத் 

செ.இ -6 


82 


செய்முறை இயற்பு வேதியியல் 


சமான 


தள்ளி சோதனை 

மின்கலத்தை மின்சுற்றில் இணைத்துக் 
கொள்ளவும் . முன்போன்றே 

நீளத்தைக் கண்டு 
கொள்ளவும் . 

அட்டவணை 
பூரிதக் காலமல் மின்முனை அழுத்தம் : ( நியம அட்டவணை ) 


சேர்த்த 


சமான 


ΔΕ 


காரம் 


நீளம் 


மின்கல மின்முனை 
மின் இயக்கு அழுத்தம் 

விசை ( E ) 
வோ . வோ . 


முடி நிலை 


மி.லி. 


செ.மீ. 


3.0 


5.0 


7.0 


8.0 


9.0 


9.5 


9.7 


9.8 


9.9 


10.0 


10.1 


10.3 


10.5 


11.0 


13.0 


ப்யூரெட்டில் எடுத்துக் கொண்ட காரத்திலிருந்து 3 மி.லி. 
கரைசலை , அமிலத்தில் சேர்த்துக் கலக்கி , மீண்டும் சமான 
நீளத்தைக் காணவும் . இவ்வாறு அட்டவணையில் தந்துள்ள 


Y- அச்சிலுமாக ஒரு வரைபடமும் ( படம் 19 ) AE/ AV - V வரை 
படமும் (படம் 20 ) தயாரிக்கவும் . முடி நிலைகள் படங்களில் 


மின்னழுத்தமானி வழித் தரங்காணல் 

83 
வாறு காரக் கரைசலைத் தொடர்ந்து சேர்த்து , ஒவ்வொரு சேர்க் 
கைக்குப் பின்னும் கரைசலை நன்கு கலக்கிய பின்னர் கிடைக் 
கும் நிலையான சமான நீளத்தைக் கண்டறியவும் . நடுநிலைப் 
புள்ளி நெருங்கும் போது , சேர்க்கும் காரம் கூடிய அளவு குறை 
வாகவும் , கண்டறியும் சமான நீளம் , முந்தைய சமானநீளத்தை 
விட மிக அதிகமாக விலகியும் இருத்தல் வேண்டும் . இதே 
போல நடுநிலைப் புள்ளிக்குப் பின் 4 ( அ ) 5 அளவீடுகளை 
எடுக்கவும் . இப்போது சேர்க்கப்படும் காரம் முன்போலப் 
படிப்படியாக உயர்தல் வேண்டும் . அளவீடுகளை அட்டவணை 
யில் தந்துள்ளவாறு குறிக்கவும் . 

கணக்கீடு : முந்தைய சோதனை போலவே சமான நீளங் 
களிலிருந்து ஒவ்வொரு சேர்க்கைக்குப் பிறகும் மின்கல மின் 
அழுத்த வேறுபாடுகளையும் , மின்முனை அழுத்தங்களையும் கணக் 
கிட்டுக் கொள்ளவும் . பின்னர் அட்டவணையில் கண்டவாறு 
பிற அளவுகளைப் பெறவும் . 


V- மதிப்புகளை X- அச்சிலும் , 


E மதிப்புகளை 


மின்முனை 


காட்டப்பட்டுள்ளன . 


மின்முனை:வோல்ட் 


முடி நிலைப் புள்ளி 


பியூவரட்டிகைத்து சேர்ந்த காரம் :vGS) 


படம் 19 
தொடர்புற்ற சோதனை : ( i ) இதே செய்முறையைப் பின் 
பற்றி மென் அமில - வன் 

கார 

அமைவையும் தரங்கண்டு 
பயிலலாம் . 


- 


84 

செய்முறை இயற்பு வேதியியல் 
( ii ) இவையன்றி இயைந்த பல மின்முனைகளை ( ஹைட் 
ரஜன் , சில்வர் -சில்வர் க்ளோரைடு , போன்றவற்றைப் பயன் 
படுத்தி பல்வேறு அமைவுகளையும் தரங்காணலாம் . 





AE 
AV 


முடி நிலைப்புள்ளி 


படம் 20 
( iii ) சோதனை ( i) - இல் பெற்ற தரவுகளைக் கொண்டு 
மென் அமிலத்தின் பிரிகை மாறிலியைக் கணக்கிடலாம் . 


சிந்தனைக்கு : * இச் சோதனையில் க்வின்ஹைட்ரோன் 

ஆற்றும் பங்கு என்ன ? அதனை உபயோகிப் 
பதன் உட்பொருள் யாது ? 


* இதே பணியினை நிகழ்த்தும் வேறு மின்முனை 

கள் யாவை ? 


* சோதனையின் போது , முடி நிலையின் அண்மை 

யில் சேர்க்கப்படும் தரங்காட்டி சிறிதளவா 
யினும் , காணும் மின்னழுத்த வேறுபாடு 
அதிகமாயிருப்பதை , மின்முனை அழுத்தச் 
சமன்பாடுகளைக் கொண்டு விளக்க முயன்று 
பார்க்கவும் . 


நியம மின் கலம் 

இல்லாமலேயே 
சோதனையை விரும்பும் முடிபினைப் பெறும் 

வகையில் நிகழ்த்த இயலுமா ? 
* முடி நிலையின் போது கரைசலின் PE மதிப்பு 
என்ன எனக் கணக்கிட முடியுமா ? இது 
அமில - காரங்களைப் பொறுத்து மாறுமா ? 


21. 


எலக்ட்ரான் ஏற்ற - நீக்க வினை 

( Redox Reaction ) 


நோக்கம் : Fe ( II ) கரைசலுக்கும் , 

பொட்டாசியம்டைக் 
ரொமேட் கரைசலுக்கும் இடைப்பட்ட 

எலக்ட்ரான் 
ஏற்ற - நீக்க வினையினை, மின்னழுத்தமானித் தரம்பார்த்தல் 
வழியாகப் பயிலுதல் , 


வேதிப் பொருட்கள் : Fe ( II ) நீரியக் கரைசல் 
100 மி.லி. ) பொட்டாசியம் டைக்ரொமேட் 
{ 0.2 N , 100 மி . லி . ) சல்ஃப்யூரிக் அமிலக் 
( 2 N ; 100 மி . லி . ) 


( 0.1 N 
கரைசல் 
கரைசல் 


கருவிகள் : முந்தைய 

முந்தைய சோதனையில் பயன்பட்ட கருவிகள் 
முழுதும் . 


செய்முறை : தூயமுகவையில் 25 மி . லி . Fe ( II ) கரைசலை 
எடுத்துக் கொள்ளவும் . அதில் , சமஅளவு 2 N சல்ஃப்யூரிக் 
அமிலத்தைச் சேர்க்கவும் . பளபளப்பான பிளாட்டின மின் 
முனையைக் கரைசலில் அமிழ்த்தவும் . இப்போது ஓர் எலக்ட் 
ரான் ஏற்ற - நீக்க மின்முனை உருவாகியிருக்கும் . 

இதனை 
உப்புப் பாலத்தின் உதவியுடன் காலமல் மின்முனையுடன் 
இணைத்து உருவாகும் சோதனை மின்கலத்தை இணைப்பியின் 
கீழ்ப்பகுதியில் பொருத்தி விடவும் . 


முந்தைய சோதனையில் கண்ட அதே செய்முறையைப் 
பின்பற்றித் தரங்காணலை நிகழ்த்தவும் . முன்பு கண்ட கார - 
அமில இணைக்குப் பதிலாக , இச்சோதனையில் ஓர் எலக்ட்ரான் 
ஏற்ற - நீக்க வினை பங்கேற்கிறது . 

முன்போலவே அட்ட 
வணைப் படுத்தவும் . 


கணக்கீடு : முந்தைய சோதனை போலவே , அட்டவணை 
யின்படி எல்லாத்தரவுகளையும் அளவுகளையும் தொகுத்து , 
வரைபடம் மூலம் முடி நிலையைக் காணவும் . 


86 


செய்முறை இயற்பு வேதியியல் 


தொடர்புற்ற சோதனை : (i ) தரங்காணலின் ஒவ்வொரு நிலை 
யிலும் ஓர் ஏற்ற - நீக்க அமைவு கரைசலில் உருவாவதால் , 
Fe ( II ) - Fe ( III) போன்ற அமைவுகளின் , நியம ஏலக்ட்ரான் 
ஏற்ற - நீக்க மின்னழுத்தத்தை நாம் நிர்ணயிக்கலாம் . 


( ii) எந்த மீள் எலக்ட்ரான் ஏற்ற - நீக்க அமைவையும் 
இவ்வாறு தரங்கண்டு , அவற்றின் மின்னழுத்தத்தை நிர்ண 
யிக்கலாம் . 


- 


சிந்தனைக்கு : * மீள்தன்மையற்ற எலக்ட்ரான் ஏற்ற 

நீக்க வினைகளுக்கு இம்முறை பொருந் 
தாததேன் ? 


* 


இவ்வாறு நிர்ணயிக்கப்படும் மின்னழுத் 
தங்கள் அனைத்தும் அமிலத் தன்மை 
யைப் பொறுத்து மாறுமா ? ஏன் ? 


கரைசல்களைக் கலக்கும் முறை மாறு 
படும்போது 

சோத னை 

முடிவுகள் 
மாறுமா ? ஏன் ? 


22. கடத்து 

கடத்து திறன் கல மாறிலி 


கல 


நோக்கம் : கொடுத்துள்ள கடத்துதிறன் கலத்தின் 
மாறிலியை நிர்ணயித்தல் . 

வேதிப் பொருள்கள் : மிகச் சரியான 1 N பொட்டாசியம் 
க்ளோரைடு கரைசல் ( 100 மி.லி. ! இது கடத்து திறன் நீரில் 
தயாரிக்கப் பட்டிருக்க வேண்டும் ) கடத்து திறன் நீர் . 

கருவிகள் : வீட்ஸ்டன் கடத்துதிறன் பாலம் , இதற் 
கியைந்த உப கருவிகள் , முகவை ( 100 மி.லி. ) , கடத்து திறன் 
கலம் , நியமக் குடுவைகள் ( 100 மி.லி. 4 ) , வெப்பநிலைப்பி , 
வெப்ப நிலைமானி ( 1-110 ° செ ) . 


செய்முறை : கொடுத்துள்ள 1 N பொட்டாசியம் க்ளோ 
ரைடு கரைசலிலிருந்து , சரியாக 0.1 , 0.02 0.01 , 0.001 N செறிவு 
கள் பெற்ற விளாவிய பொட்டாசியம் க்ளோரைடு கரைசல் 
களை தனித்தனி 100 மி.லி. நியமக் குடுவைகளில் தயாரித்துக் 
கொள்ளவும் . 

வெப்பநிலைப்பியை வேண்டிய வெப்பநிலைக்கு ( 25 ° செ ) 
அமைத்துக் கொள்ளவும் . வெப்ப நிலையைக் குறித்துக் கொள் 
ளவும் . கடத்து திறன் கலத்தை , கடத்து திறன் நீரால் இரண்டு 
முறை நன்கு உள்ளலம்பி , பின் அந்நீராலேயே நிரப்பவும் . 

வெப்பநிலைப்பியில் அமர்த்தவும் . அதனை கடத்து 
திறன் பாலத்துடன் படத்தில் கண்டவாறு இணைக்கவும் . அரை 
மணி நேரம் பொறுத்திருக்கவும் . 


அதனை 


பின்னர் தடைப்பெட்டியில் தேவையான குமிழ்களைப் 
படிப்படியாக அகற்றி , கூடியவரை நகரும் பாலத்தின் பாதி 
யளவில் இணைப்பி இருக்கும்போது , காதுக்குழாய்களில் மிகக் 
குறைந்த சன்னமான தொடர் ஒலி கேட்கும் அளவைக் கண்டு 
பிடிக்கவும் . இதற்காக அகற்றப்பட்ட குமிழ்களின் மதிப்பை 
யும் சமான நீளத்தையும் குறித்துக் கொள்ளவும் . கடத்துதிறன் 
கலத்தை மீண்டும் முன்போன்றே உள்ளலம்பி , கடத்துதிறன் 


88 


செய்முறை இயற்பு வேதியியல் 


நீரின் தடையைக் கண்டு பிடிக்கவும் . இவ்வாறு இரண்டு 
அடுத்தடுத்த மதிப்புகள் சமமாகும் வரை தடையைக் கண்டு 
குறிக்கவும் . 


பின்னர் , உடனிருக்கும் மிகக் குறைந்த செறிவுள்ள 
பொட்டாசியம் க்ளோரைடு கரைசலால் கலத்தை நன்கு 
உள்ளலம்பி , அதே கரை சலால் கலத்தை நிரப்பிக் 
கொள்ளவும் . 

முன்போலவே மீண்டும் ஒரு முறை அதே கரைசலை நிரப்பி 
ஒத்த மதிப்புகள் வரும் வரை மின் தடையைக் கண்டு குறித்துக் 
கொள்ளவும் . இதேபோல மற்றெல்லா பொட்டாசியம் க்ளோ 
ரைடு கரைசல்களின் மின் தடைகளையும் கண்டறியவும் . 

கணக்கீடு : வீட்ஸ்டன் கடத்து திறன் பாலத்தின் உதவி 
யுடன் தெரிந்த மின் தடைகளைக் கொண்டு , தெரியாத மின் 
தடை களை 
R கலம் 

bd 
தடைப்பெட்டி 

cd 
என்ற தொடர்பு மூலம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . R தடைப் 
பெட்டி , நீக்கிய குமிழ்களுக்குரிய மொத்த மதிப்பையும் , bd , cd 
இயைந்த நீளங்களையும் குறிக்கும் . இதிலிருந்து அட்டவணைக் 
கியைந்த தொடர்புற்ற மதிப்புகளைக் கணக்கிட்டுத் தொகுத்துக் 


-- 


R 


கொள்ளவும் . 


சுய கடத்து திறன் K ( காப்பா ) 


ச 


கடத்துதிறன் கலமாறிலி 


c x K 


இதில் C என்பது நாம் சோதனை வழியாகக் கண்ட மதிப்பு . 
நியம அட்டவணைகளிலிருந்து , பொட்டாசியம் க்ளோரைடு 
கரைசலுக்கான சுய கடத்து திறனை , 


25 செ - யில் 0.10 M செறிவுக்கு 0.129 ஓம் - 1 செ . மீ . - 1 
என எடுத்துத்கொண்டு கலமாறிலியைக் கணக்கிடலாம் . இதே 
முறையை மற்ற செறிவுகளுக்கும் பயன்படுத்தி , வரும் இறுதிப் 
பத்தி மதிப்புகளின் சராசரியை முடிபாக வெளியிடவும் . 


அட்டவணை 


மின்தடை 
R 


கலமாறிலி 


செறிவு N 


கடத்துதிறன் 

C I/R:(மோ) 


சுயகடத்துதிறன் 

K (ஓம்-1செ.மீ.-1) 


(ஓம்) 


* 


=KXR செ.மீ.-1 


சராசரி மதிப்பு 


90 


செய்முறை இயற்பு வேதியியல் 


தொடர்புற்ற சோதனை : நியம அட்டவணைகளில் சுய கடத்து 
திறன்கள் தரப்பட்டுள்ள பல்வேறு மின் பகுளிகளின் வெவ் 
வேறு செறிவுள்ள கரைசல்களைக் கொண்டும் இச் சோதனையை 
நிகழ்த்தி , பெற்ற கலமாறிலியின் மதிப்பை சரிபார்த்துக் 
கொள்ளலாம் . 


கடத்து திறன் 


கலம் 


காதுக் 
குழாய் 


மின் தடைப் பெட்டி 


நகரும் 
dd . 

இணைப்பி 
கம்பிப் பாலம் ( அளவிடப்பட்டது ) 


b 


O 


செவி அலைவாக்கி 


படம் 21 . 


சிந்தனைக்கு : 


கடத்து திறன் கலத்தில் உள்ள பிளாட்டின 
மின் முனைகளின் மீதுள்ள கரும் பிளாட் 
டினப் படிவின் தடிமன் சற்றுக் குறைந்த 
தாகக் கொள்வோம் . அப்போது கலமாறிலி 
யில் மாறுதல் விளையுமா ? 


* 


பளபளப்பான பிளாட்டினத்தை விடுத்து 
கரும்பிளாட்டினத்தை அக்கலத்தில் 
பயன்படுத்துகின்றனர் ? 


ஏன் 


கடத்து திறன் கல மாறிலி 


91 


கடத்து திறன் கலத்தைப் பயன் படுத்தாத . 
போதும் கூட , தூய நீரிலேயே ஏன் 
அமிழ்த்தி வைக்கின்றனர் ? 


அதிக விலையுள்ள பிளாட்டினத்தைவிட , பல 
எளிதில் கிடைக்கக்கூடிய உலோகத் தகடு 
களை அக்கலத்தில் பயன்படுத்தினால் என்ன ? 


* சோதனையில் செவி அலைவாக்கியின் பங்கு , 

என்ன ? 


23. சமான கடத்து திறன் 

[ Equivalent Conductance ] 


நோக்கம் : வன் , மென் மின் பகுளிகளின் கடத்து திறன் 
ஒழுக்கத்தை நீரியக் கரைசல்களில் ஆய்தல் . 

வேதிப் பொருள்கள் : நியம பொட்டாசியம் க்ளோரைடு 
கரைசல் ( IN , 100 மி.லி. ) , அசெட்டிக் அமிலக் கரைசல் ( IN ,100 
மி . லி . ) , ஹைட்ரோக்ளோரிக் அமிலக் கரைசல் ( IN , 100 
மி . லி . ) , சோடியம் க்ளோரைடுக் கரைசல் ( IN , 100 மி . லி . ) , 
சோடியம் அசெட்டேட் கரைசல் ( IN , 100 மி.லி. ) , கடத்து 
திறன் நீர் . 

கருவிகள் : முந்தைய சோதனையில் தேவைப்பட்டவை 
அனைத்தும் . 

செய்முறை : வெப்ப நிலைப்பியைத் தேவையான ( 25 ° செ ) 
வெப்ப நிலையில் அமைத்து , அதில் மின் தடை அளவீடுகளை 
நிகழ்த்திக் கொள்ளவும் . முந்தைய சோதனையில் பின்பற்றிய 
செய்முறையைக் கொண்டு கலமாறிலியை நிர்ணயித்துக் 
கொள்ளவும் . 

கொடுத்துள்ள அசெட்டிக் அமிலக் கரைசலிலிருந்து 0.05 . 
0.025 , 0.0125 , 0.00625 , 0.00312 , 0.00156 N செறிவுள்ள கரை 
சல்களை தனித்தனி நியமக் குடுவைகளில் கவனமாகத் தயாரித் 
துக்கொள்ளவும் . ஒவ்வொரு கரைசலின் மின் தடையையும் 
முன்போன்றே ஐயமற நிர்ணயித்துக் குறித்துக் கொள்ளவும் . 


இதேபோல , ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் , சோடியம் 
க்ளோரைடு , சோடியம் அசெட்டேட் ஆகியவை ஒவ்வொன்றின் 
0.02 , 0.01 , 0.005 , 0.0025 , 0.00125 N கரைசல்களுக்கும் மின் 
தடையைக் கண்டறிந்து கொள்ளவும் . அட்டவணையில் கண்ட 
வாறு தரவுகளையும் அளவீடுகளையும் தொகுக்கவும் . 


கணக்கீடு : சுயகடத்து திறன் ( K ) சமான கடத்து திறன் A 
செறிவு மூன்றும் 


சமான கடத்து திறன் 


93 


சமான எடை 


+ A. 


என்றவாறு தொடர்புற்றிருக்கின்றன . இங்கு V என்பது 1 கிராம் 

கரைபொருள் அடங்கியுள்ள கரைசலின் கன 
அளவைக் ( கன செ.மீ -இல்) குறிக்கும் . ஒவ்வொரு செறிவுக்கு 
மான A- வைக் கணக்கிடவும் . 
டிபை - ஹ்யுக்கல் - ஆன்சாகர் சமன்பாடான 

A = A . - [ A + BA ] Vc 
என்பதற்கிணங்க A- வை Y அச்சிலும் VC- யை X அச்சிலுமாக 
வரைபடத்திலிடின் , கிடைக்கும் நேர் நோட்டின் இடை வெட்டு 
Ao- ஐத் தரும் . A , B- இரண்டும் மாறிலிகள் . இவை , நீருக்கு 
25 ° செ - யில் முறையே 60.2 , 0-229 ஆகும் . 

இத்தகைய ஒழுங்கு , வன் மின்பகுளிக்கு மட்டுமே பொருந் 
தும் . மென் மின்பகுளியின் A.- ஐ 
A. 

= A. 
( CH2COOH ) ( HCI ) ( CH , COONa ) - A.( NaCI ) 

வலப்பக்கமுள்ள எண் 
என்ற தொடர்பிலிருந்து பெறலாம் . 
கூறுகளை வன் மின்பகுளி முறைப்படி பெற்றுக் கொள்ளலாம் . 
மேற்கண்ட சமன்பாடு கோல்ராஷ் கூட்டு விதியாகும் . 
நமது சோதனைத் தரவுகளிலிருந்தும் , 

x ? c 

A 
Ka = 

1- * 
என்ற சமன்பாடுகளிலிருந்தும் மென் மின்பகுளியின் பிரிகை 
மாறிலி ( Ka ) - யைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . இங்கு 
K : பிரிகை வீதம் , C : செறிவு ( மோல்கள் / லிட்டர் ) ஆகும் . 
A. மதிப்புக்கள் , Ka ஆகியவற்றை முடிபுகளாக வெளியிடவும் . 

தொடர்புற்ற சோதனைகள் : (i ) பல்வேறு வன்மின் பகுளிகளைக் 
கொண்டு டிபை - ஹ்யூக்கல் - ஆன் சாகர் சமன்பாட்டினைச் சரி 
பார்த்து , மாறிலிகளின் மதிப்பை நிர்ணயிக்கலாம் . 


A. 


|| 


( ii ) இதேபோல பல மென் மின்பகுளிகளின் பிரிகை மாறிலி 
களை நிர்ணயித்துத் தொகுக்கலாம் . 
சிந்தனைக்கு : * மின்பகுளிகள் 

வன்மைமிக்கதா ( அல்லது ) 
மென்மையானதா என்பதை இச் சோதனை 
கொண்டு நிறுவ இயலுமா ? 
இச் சோதனையில் பெற்ற முடிவுகளை வெப்ப 
நிலையுடன் நியாயமான முறையில் 
தொடர்பு படுத்த முயன்று பார்க்கவும் . 


அட்டவணை1 


செறிவு மோல் 


மின்பகுளி 


மின்தடை 

R (ஓம்) 


கடத்து திறன் 

I/R| (மோ) 


K=Kx* 


A (வரைபடத் திலிருந்து) 


100K 
A= 

C 


லிட்டர் C 


HCI 


Nac 


CH,COONa 


. 


அட்டவணை 
2 
அசெட்டிக் 
அமிலத்தின் 
பிரிகை 
மாறிலி 

K=கலமாறிலி 


1 


மின்தடை 


K=KX 


செறிவு: மோல் லிட்டர் 


I/R 

மோ கடத்துதிறன் 


* 


R 


-4 


100K 

C 
சமானகடத்து 

திறன் 


-- 


ஓம் 


சுயகடத்து திறன் 


A. 
பிரிகைவீதம் 


arc| 

1 
பிரிகைமாறிலி 


சராசரிபிரிகைமாறிலி: 

(25°செ-யில்) 


24. கடத்துதிறன் வழித் தரங்காணல் 

(Conductometric Titrations) 


நோக்கம் : ஒரு வன்காரத்துக் கெதிராக , ஒரு வன் அமி 
லத்தை நீரியக் கரைசல்களில் கடத்து திறன் வழித் தரங் காணல் . 


வேதிப் பொருட்கள் : ஹைட்ரோக்ளோரிக் அமிலக்கரைசல் 
( 0.01N , 100 மி.லி.), சோடியம் ஹைட்ராக்ஸைடு கரைசல் ( 0.2N . 
50 மி . லி . ) 


கருவிகள் : உயர்வடிவ முகவை ( 100 மி.லி. ) ; அமிழும் மாதிரி 
கடத்துதிறன் 

கலம் . 

நுண்ணளவு ப்யூரெட் ( 10. மி . லி . ) , 
பிப்பெட் ( 25 மி . லி. ) 


செய்முறை : வெப்பநிலைப்பியை விரும்பிய வெப்ப நிலைக்கு 
அமைத்துக் கொள்ளவும் . வெப்ப நிலையைக் குறித்துக் கொள்ள 
வும் . தரங்காணும் முகவையை அதில் நன்கு அமர்த்திக் கொள் 
ளவும் . அதில் 25 மி.லி. அமிலத்தைப் பிப்பெட் செய்து எடுத் 
துக் கொள்ளவும் . அதில் கடத்துதிறன் கலத்தை நன்கு அமிழ 
வைத்து , கடத்துதிறன் பாலத்துடன் இணைத்துவிடவும் . கரைசல் 
வெப்பச் சமநிலை எய்தியவுடன் அதன் மின் தடையை முன் 
போல அளந்தறியவும் . பின்னர் , நுண்ணளவு ப்யூரெட்டிலி 
ருந்து சிறிது காரக் கரைசலைச் ( 0.1 மி . லி . ) சேர்த்து நன்கு கலக் 
கியபின் நிலையாக இருக்கும் மின் தடையைக் கண்டறியவும் . 
இவ்வாறாக சிறிது சிறிதாகக் கரைசலைச் சேர்த்துக் கலக்கி மின் 
தடையை ஒவ்வொரு முறையும் கண்டு குறித்துக் கொள்ளவும் . 
சீரான மின்தடை மாறுபாட்டில் காணும் மாற்றம் முடிவு நிலை 
யைக் காட்டுகிறது . முடி நிலைக்குப் பின் 6 ( அ ) 8 அளவீடுகளை 
எடுத்துக் கொள்ளவும் . 


கணக்கீடு : ஒவ்வொரு சேர்க்கைக்குமுரிய கடத்து திறனைக் 
கணக்கிட்டு அட்டவணைப் படுத்தவும் . கடத்து திறனை y அச்சி 
லும் , தரங்காணியின் பருமனை : அச்சிலுமாக 

வரைபடத்தி 
V வடிவ 

வரைபடத்தின் , தாழ்மத்திற்கியைந்த 
பருமன் முடி நிலையைத் தருகிறது . இதிலிருந்து தரங்காணியின் 
செறிவைக் கணக்கிட்டு முடிவாக வெளியிடவும் . 


லிடவும் . 


கடத்துதிறன் வழித் தரங்காணல் 


97 


அட்டவணை 


தரங்காட்டியின் 
கன அளவு V 

மி . லி . 


கண்டறிந்த 
மின்தடை R 


கடத்துதிறன் 

I / R 


முடி நிலை 


ஓம் 


ஓம் -1 : 


தொடர்புற்ற சோதனைகள் : - இதே செய்முறையைப் பயன் 
படுத்தி ( i ) ஒரு மென் அமில - வன்கார நடுநிலையாக்கலையும் , 


( ii ) ஒரு வீழ்படிவுடன் வினைபுரியக்கூடிய 

KCI + AgNO , - > Agcly + KNO , 
என்ற வினையையும் 


( iii ) இரண்டு வீழ்படிவுகளைத் தரக்கூடிய 

Mgso4 + Ba( OH ) , - > Mg( OH ) , Y + Baso , V 
போன்ற வினையையும் , மேலும் 

( iv ) சோடியம் அசெட்டேட் உப்பு - ஹைட்ரோ 
க்ளோரிக் அமில வினையையும் கூட 


கடத்துதிறன் தரங்காணல் வழியாகப் பயிலலாம் . 


செ.இ 


98 ) 


செய்முறை இயற்பு வேதியியல் 


கடந்துதிறன்(மோ) 


முடி திலேப்புள்ளி 
சேர்த்த தரங்காட்டி ( மி.லி ) 


படம் : 22 வன் அமில- வன் கார அமைவின் கடத்து 

திறன் வழித் தரங்காணல் 
சிந்தனைக்கு : 

* தரங்காணும் அமைவில் ஈடுபட்டுள்ள 

பொருள்களின் தன்மையைப் பொறுத்து , 
நமக்குக் கிடைக்கும் வரிப்படத்தின் வடிவம் 
மாறுவதற்கான காரணத்தை ஆயவும் . 


வன் அமில - வன்கார மாதிரி வரிப்படத்தின் 
சமச்சீர்மைக்கும் , ஈடுபடும் பொருள்களின் 
இயல்புக்குமிடையில் தொடர்பிருக்குமா ? 


* இச் சோதனைகளில் ஈடுபடும் இரு கரைசல் 

களையும் செறிவில் அவ்வளவு வேறுபாடுடை 
யனவாகச் செய்வதன் 

நோக்கம் என்ன ? 
( மின்னழுத்தமானித் தரங்காணல்களில் இப் 
படிச் செய்வதில்லை ) .. 


இச் சோதனையில் கடத்துதிறன் நீரைப் பயன் 
படுத்துவது மிக அவசியமா ? 


இணைப்புகள் 


அட்டவணை 


1 


சில சாதாரண திரவங்களின் அடர்த்தி ( 20 ° செ . ) ( கி . / மி . லி . ) 


... 


அசெட்டிக் அமிலம் : 
பென்ஸீன் 
கார்பன் டை சல்ஃபைடு : 
கார்பன் டெட்ரக்ளோரைடு : 
க்ளோரோஃபார்ம் : 
எதனால் : 
மெதனால் : 
ஃபீனால் : 
டொலுவின் : 


1.049 
0.879 
1.263 
1.595 
1.498 
0.785 
0.792 


... 


".. 


1.072 


... 


0.867 


அட்டவணை 2 


படிக நீரேறிகளின் நிலைமைமாறு வெப்பநிலை 

நிலைமை 
சமநிலை 

வெப்ப நிலை 
செ 


மாறு 


Na , so4 . 10 H , 0 = -Na , so4 


32.5 


NaBr . 2H, 0 


NaBr 


50.8 


MnCl , . 4H , O 


= MnC1 , .2H , O 


58.3 


Na , Co , .10H , 0 


Na , CO , .7H , 0 


32.1 


SrCl , .6H, 0 


--SrCl , .2H , 0 


61.3 


58.3 


CH , COONa.3H , O = -CH , COONa 
Na , s , 0 , .5H , 0 --Na , s , 0 , .2H , 0 
Na , C0 , .7H , O -Na , C0 ,.H , 0 


48.2 


35.3 


ZnSO4.7H , O 


-ZnSO4.5H , 0 


70.0 


100 


செய்முறை இயிற்பு வேதியியல் 
அட்டவணை 3 


நீரியக் கரைசல்களில் 
சில மென் அமிலங்களின் பிரிகை மாறிலி ( Ka ) 

( 25. செ ) 


அமிலம் 


pK ( == --log K. ) 


அசெட்டிக் 


4.76 


பென்ஸாயிக் 


4.21 


மானோக்ளோரோ அசெட்டிக் 


2.86 


டைக்ளோரோ அசெட்டிக் 


1.48 


ட்ரைக்ளோரோ அசெட்டிக் 


0.70 


ஃபார்மிக் 


3,75 


சாலிசிலிக் 


2.97 


----- 


-T பா 


அட்டவணை 


4 


நீரிய பொட்டாசியம் க்ளோரைடு கரைசலின் 

சுய கடத்தும் திறன் ( மோ . செ.மீ -1 ) 


---- 


வெப்பநிலை 


செறிவு IN 


0.IN 


0.01N 


20 


0.10207 


0.01167 


0.001276 


22 


0.10594 


0.01215 


0.001332 


25 


0.11180 


0.01288 


0.001413 


27 


0.11574 


0.1337 


30 


0.1412 


32 


0.1462 


35 


0.1539 


--t- TPL- - 

----- -- 


இணைப்புகள் 


104 


அட்டவணை 5 


முடிவிலா விளாவலில் 25 ° செ - யில் 
அயனிகளின் கடத்து திறன்கள் 


H + 


350 


CI 


75.5 


K + 


74.5 


Br 


77.4 


Na + 


50.9 


I1 


76.2 


NH4 + 


74.5 


NOS | 


70.6 


Ag + 


63.5 | 


CH , Coo 


40.8 


YBae + 


65 


OH 


192 


HCa2 + 


60 


79 


ISO42 
IC , 0,2 


1Pb2 + 


72 


73 


IMg + 


53.1 


அட்டவணை 6 


25 ° செ - யில் , நீரியக் கரைசல்களில் 
நியம மின்முனை அழுத்தங்கள் 


மின்முனை 


மின்முனை வினை 


E ° வோல்ட் 


0.798 


Ag ++ e = Ag 
YHg , C1 , + e = Hg 

+ Cl 


0.280 


Ag | Ag + ; 
Hg; Hg , Cl , | Cl 
Pb | Pb2 + 
Zn | Zn2 + 


Pb ++ 2e = Pb 


-0.122 


Zn ? ++ 2e = Zn 


--0.763 


Mg | Mg + 


Mg ++ 2e = Mg 


- 2.363 


Cu | Cu2 + 


Cu ++ 2e = Cu 


+0.337 


செ.இ. - 8 


102 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணை 7 


சில சாதாரணத் திடக் கரைப்பான்களின் உறை நிலையும் , 
மோலல் உறைநிலைத் தாழ்வும் ( Kf ) 

செ . 


சேர்மம் 


உறை நிலை 


Kf 


பென்ஸீன் 


5.5 


5.12 


கற்பூரம் ( காம்ஃபர் ) 


178.4 


37.7 


நாஃப்தலின் 


80.2 


6.9 


0.0 


1.86 


48.5 


9.8 


நீர் 
பென்ஸொஃபினோன் 
மெட - டை நைட்ரோ 

பென்ஸீன் 


89.8 


10.6 


டைஃபெனில் 


70.0 


8.0 


டைஃபெனிலமின் 


52.9 


8.6 


82 


3.6 


122.5 


11.25 


99.3 


12.0 


44.5 


5.2 


96 


20.4 


அசெட்டமைட் 
பீட்டா - நாஃப்தால் 
ஃபெனாந்த்ரீன் 
பேரா - டொலுவிடின் 
ட்ரைப்ரோமோஃபீனால் 
ட்ரைஃபெனில் மெதேன் 
பென்ஸில் 
ஆல்ஃபா - நைட்ரோ 

நாஃப்தலின் 
ஆல்ஃபா - நாஃப்தைல் 

அமீன் 


93 


12.45 


95 


10.5 


58/ 


9.1 


48 


7.8 


அட்டவணை8 


சிலஅமைவுகளின்உயர்ஒருங்குகலக்கும்வெப்பநிலைகளும்இயைந்தஇயைபுகளும் 


அமைவு 


வெப்பநிலை(செ) 


இயைபு% 


நீர்-ஃபீனால் 


65.9 


66 


மெதனால்-சைக்ளோஹெக்ஸேன் 


49.1 


291 


ஐஸோபென்டேன்-ஃபீனால் 


63.5 


51:| 


நிகோடின்-நீர் 


உயர்: 


208°செ. 


தாழ்: 


60.8°செ 


, 


104 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணை 9 


சில எளிய நல்லுருக்குகளின் 
உறைநிலைகளும் இயைபுகளும் 


அமைவு 


றை நிலை 


இயைபு 
எடை (கி ) 


செ 


8.6 
11.4 


13.9 


14 


10.56 
9.45 


15 


11.1 
8.9 


16.1 


10.55 
9.97 


31.9 


39.4 


A : பென்ஸொஃபெனோன் 
B : ஃபெனில் சாலிசிலேட் 
ஆர்த்தோ - நைட்ரோஃபீனால் 
ஆல்ஃபா - நாஃப்தைல் அமீன் 
ஆர்த்தோ - நைட்ரோஃபீனால் 
பேரா - டொலுவிடின் 
ஆல்ஃபா - நைட்ரோ நாஃப்தலின் 

நாஃப்தைல் அமீன் 
நாஃப்தலின் 
பேரா - டொலுவிடின் 
நாஃப்தலின் 
டைஃபெனில் 
நாஃப்தலின் 
ஆர்த்தோ - நைட்ரோஃபீனால் 
நாஃப்தலின் 
ஆல்ஃபா- நாஃப்தால் 
நாஃப்தலின் 
ஆல்ஃபா - நைட்ரோ நாஃப்தலின் 
ஆர்த்தோ - நைட்ரோஃபீனால் 
பீட்டா - நாஃப்தைல் அமீன் 
அசெட்டானிலைடு 
மெட - டைநைட்ரோபென்ஸீன் 
அசெட்டானிலைடு 
மெட - நைட்ரனிலின் 


29 


72.5 % 
27.5 % 
38-47 % 
60.52 % 
34 % 
66 % 
39.5 % 
60.5 % 
33 % 
67 % 
83.4 % 
16.6 % 
38.5 % 
61.5 % 


61 


36.7 


36.3 


68.5 


81 


52 % 
48 % 


அட்டவணை10 


மீள்வரம்புஅட்டவணை 


1.01 


IBIIBAlSiP 


IAPERIODICCLASSIFICATIONOFTHEELEMENTS 

0 V(ATOMICNUMBER,SYMBOLANDWEIGHT) 

2 H 

He IIA 

IIIBIVBVBVIBVIIB 

4.00 3ho 

5678 910 LiBe 

BCNOF 

Ne 6.94|9.01 

10.81|12.0114.01|16.0019.002018. II1.12 

1314 

14151617|18 NaMgAIVAVAVIAVIIA -VIII 

ІВ 

SCIAr 22.9924:31 

26.9828.0930.9732:0635.4539.95 19202122232425262728 

29 

30313233343536 KCaScTiVCrMnFeCoNi 

VCrMnFeCoNiCuZnGaGeAsSeBrKr 39.1040:0844.9647.9050-9452.0054.9455.8558.9358-716305465-3769.7272:5974.9278.9679.9183.80 383940 

4142434445464748 495051525354 Ro|sr|Y1ZNbMocRuRaPd|4g|cd|in|5n|SbTe|Xe 85.4787-6288:9191-2292:9195.94(97)101:0710291106-4107-87112:40114-82118-69:21:75127-60126-90131-30 551.5672737475 

7677787980 8182 
83 
84 
85 

8586 CsBaLaHfTaWReOsIrPtAuHg 

AuHgTlPbBiPoAtRn 132.91137.34138-91178-49180-95|183-85186-2190-21192-219509|196-97200-59|20437/20719/208.98(209)(210)(222) 8889 

5859606162636465 666768 (223)(226)(227) 

*CePrNdPmSmEuGdTbDyHoErTmYbLu 

14012140-91144.24(145)150-35151.96157-25158.92162,50164-93167-26.168-93173:04174.97 LANTHANIDE 

90919293949596979899100101102103 

**ThPaUNpPuAmCmBkCfEsFmMdNoLw **SERIES5f 

232:04(231)23803(237)(244)(243)(247)|(247)|(251)|(254)|(253)(256)(253)(257) 


37 


5657 


5772 


87 FrRaAc 


69 7071 


SERIES4F ACTINIDE 


T 


106 


செய்முறை இயற்பு வேதியியல் 


அட்டவணை 11 
மடக்கை அட்டவணை 
( Table of Logarithms ) 


Maan Differences 


38 5 6 7 8 9 
0000 0043 0088 0128 0170 0212 0253 0094 0334 0374 


10 


4812 17 2125 29 8337 


0414 C453 0492 05.31 059 0607 0845 0382 0719 0755 
0792 0828 0584 0899 0034 0360 1004 1038 1072 1108 
1139 1173 1208 1239 1271 1203 1935 1837 1380 1430 
1481 1492 1523 1953 1584 1E13 184A 1073 1703 1732 
1781 1790 1818 1847 1875 1909 1991 1959 1287 8014 


4811 1519 28 29 30 34 
3710 141721 24 2831 
3610 1318 19 28 28 29 
36 9 12 15 18 21 24 27 
388 1114 17 202225 


14 
• 15 


2041 2088 2095 212 248 2175 201 27 82832279 
2304 2390 2355 2820 2405 2.30 2455 240 22OA 252.0 
2553 257 2001 2025 2048 2872 2695271d 2742 2:33 
2783 2810 8833 2853 2878 2000 2023 2945 2037 2989 
30108092 3054 30738008 3118 313931603161 3201 


358 1113 18 18 21 24 
27 10121 17 202 

5 7 912 14 181921 
27 91113 1818 80 

8 811 13 151719 


3222 3243 3203 8234 3304 SSRA 3345 3385 3385 3404 24 8 
3424 3444 3454 SA838502 3F22 3541 3500 3579 3598 24 8 
36173638 3655 2374 8592 3711 9729 3747 3783 3784 24 8 
3802 38303033 2058 387A 3892 3903 3827 3945 3962 24 S 
3979 3937 4014 4031 4048 4085 4082 4099 4116 4133/23 5 


810 12 14 18 18 
81012 14 1517 
1 911 13 15 17 
1911 12 14 18 
7910 12 14 15 


4150 418 4183 4200 4218 4232 4249 42854281 4298 23 S 
4314 4330 4348 4382 4378 4383 4A09 4A25 440 4458 | 23 5 
AA72 AA37 4502 4518 4533 4548 4554 4579 4594 409 | 23 5 
4824 4839 4054 4889 4883 4898 47134728 4742 4757 3 4 
4771 4728 4800 4814 4000 4843 4857 4871 4888 4900113 4 


7 810 11 13 15 . 
8 09 11 13 14 
8 9 11 12 14 
6 7 9 10 12 13 
8 

9 10 11 13 


EN58NR38SERKS5835235388Tஐஐ3833 


4914 4928 492 4935 4983 4983 4997 5011 5024 5038131 
5051 6065 50795002 51055119 5132 5145 51595172 13 4 
51855198 521 52245237 62505283 5273 52695302 13 4 
5315 5328 53405353 5388 5378 5391 5403 54185428 13 4 
5 5453 5485 6478 54905502 551455275530 5551 12 4 


8 7 8 10 11 12 
5 7 8 9 11 12 
5 6 8 ) 91012 
க 8 8 . 9 10 11 
5 6 7 

910 11 


5583 5575 5587 5599 5811 5823 5635 584 ? 5858 5870 
5082 5684 57055717 57295700 5752576357755788/12 3 
5788 5809 5301 5832 543 5555 58635877 5888 5899 12 3 
5911 5922 5933 5844 59555993 5977 5988 5999 2010 
8021 0001 6342 8053 8084 6075 6085 0098 6107 6117 


5 6 7 
5 6 7 

8 7 
5 8 


8 10 11 
8 9 10 
8 9 10 
8 9 10 
8 9 10 


32 


8128 0138 6549 6160 6170 8180 6191 6201 212 6222 12 3 
8232 3243 6253 8353 62748284 6224 8304 8314 6325 1 2 3 
B335 0345 8355 8385 37383858395 84056415 6425 1 2 3 
8435 , 64AA 8454 6484 8474 6484 6493 8503 65136522 123 
8534 8542 6551 3581 8571 65806590 8589 6808 8818 1 2 3 


4 5 6 
4 5 8 
4 5 S 
4 5 6 
4 8 8 


7 8 
7 8 
78) 
7 88 
7 8 9 


கலை 


87 


1828 8637 0043 2053 BEES 6875 6684 8683 6702 6712 
5721 67806739 8799 6768 678767766785.6794 8803 
8812 8822 ASI) 6830 SUNS 8857 58866875 8834 8883 
(3902 6911 8220 6803 6997 6848 8958 6988 8972 6987 
3200 8883 7007 7016 7024 7033 7048 7050 7059 7087 


12 S 

2 3 
1 2 3 
1.2 


4 5 6 
46 8 
4 4 5 
4 48 
34 8 


7 7 8 
8 18 
8 7 8 


& 7 8 


3 


7078 7084 7033 771171107118 71237135 7143715212 3 
116071887177 71857183 7202 72107218 7228723512 2 
72437251 7258 7287 7278 7284 7292 7300 7308 7318122 
732573307340 7348 78587364 7372 7380 7383 7393 1.2 ? 


3 4 3 
34 8 
348 


8 78 
8 77 


887 


இணைப்புகள் 


107 


மடக்கை அட்டவணை - தொடர்ச்சி 
( Table of Logarithms -- Cont. ) 


Mean Differences 

4 6 6 70 g 


56 


7404 7418 7419 7487 7493 7443 7451 7459 7488 7474188 


8 


8 


O 


7 


4 


66 
57 
89 
so 


COCOCACO 


5 
5 
4 


5 


4 
4 


5 6 
5 6 
5 6 
6 6 
8 

6 6 


77778 


9 


& 


7482.7480 7497 73 09 7513 7520 7523 7536 TA3 7561 188 
7889 1889 7874 7888 7889 7597 7804 7810 7819 7897188 
7634 7848 7849 7087 7604 7878 7879 7888 7094 7701 

2 
7709 1716 7783 7781 7739 7745 7752 7780 7787 7774 11 2 
7782 7789 7799 7805 Toto 7810 7825 7882 7639 7846 1 
7689 7880 1888 7878 7882 7889 7898 7909 7010 701711 
TR24 7531 7838 7245 798 7989 7988 7973 7980 7087 
7973 8000 8007 8014 8021 8028 8035 8041 8048 8033 11 
8082 2089 2073 6082 8089 8096 8102 8109 8118 8122 
8129 8139 8142 8149 8168 8169 8169 8170 81 & 2 8189 11 2 


99 4 
3 3 4 
3 3 6 
3 3 4 


6 6 6 

6 6 
6 86 
6 6 6 
6 8 


ES 


05 
67 


3 4 
3 94 

3 4 
8 3 4 


8 8 6 
65 6 
6 6 6 
4 5 6 
8 8 8 


ng 


72 


8195 8202 8209 8213 B 9203 4233 8249 848 8834 11 
8281 8287 8274 8280 8287 893 0289 8308 8318 8319 9 
8329 8331 3338 8344 0331 8357 8383 6970 8378 23891 i 2 
8388 8399 8401 8407 8414 8420 8428 8432 8499 8445 
8451 8457 8483 8470 8478 8482 8488 8484 8500 85.0611 
8513 8519 8523 8931 8537 8643 8849 8888 8589 8587 
8573 8579 8585 8581 1597 8803 8809 8818 8621 8829 
8833 8 € 39 8845 8651 8087 8083 8889 8878 8888 8888 11 
8892 8898 8700 8710 8716 8722 8727 8733 8739 8745 1 
8751 8758 8762 8788 8774 8779 8785 8791 8797 8803 
8808 €814 8820 8825 8831 8837 8842 8848 8884 8889 9 
8865 8871 8876 8882 8897 8893 8899 8904 8910 8018 11 & 
8921 8927 8932 8938 8943 8949 8954 8880 8989 8971 9 
8976 8982 8987 8993 8998 9004 9009 8015 9080 9025 

2 
9031 2038 9042 2047 8053 SoS8 8083 9089 9074 8079 


POBOPOPOPO 


COPOPOROFO 


4 5 6 
4 5 6 
4 55 
4 5 S 
4 6 


74 
75 


8 


78 


78 
78 


ofaCou 


4 
4 
A 


3 3 
2 93 
2.8 3 . 
2 3 3 
& 3 


4 
4 


5 
S 
6 
5 
6 


9089 9080 9088 9101 9108 9112 9117 9122 8128 9133 
9139 0183 9149 9154 9159 9165 9170 0175 9180 9186 
8191 9188 9201 9208 8212 9217 9222 9227 9232 9238 
9243 9248 9253 9258 9263 8289 9274 9279 9284 9289 

2 
9294 8209 9304 8309 9315 8320 8235 8330 8335 8340198 


8 3 3 
9 3 3 

SS 
8 33 
8 39 


4 
4 
4 


4 8 
4 6 
4 8 


89 


97 
28 
9 


9345 9350 9355 8380 9365 8370 8378 8380 8385 9380 11 & 
8395 400 9405 410 8415 9420 9425 9430 9435 8440019 
9445 $ 450 9455 9460 9485 9469 9474 9479 9484 9489 011 
9494 9499 9504 9509 9513 9518 9523 8528 9533 9538 091 
8542 8547 9552 9557 9562 9566 8571 9578 9581 9586 


8 3 3 
2 8 3 
8 8 3 
2 2 3 
9 8 3 


4 4 6 

0 4 
3 4 4 
34 


81 
$ 2 


& & 3 
8 2 3 


9580 6595 8800 2035 9809 8814 2819 8624 8628 8833099 
8838 27843 8847 8853 6057 8888 8888 9871 9873 9880 0 1 1 
8805 1889 8894 8899 9703 9708 9713 9717 9782 9727 099 
9731 8738 9741 9745 1750 9754 9759 9783 9768 9773 
9777 0782 9788 9791 9738 0800 0808 9809 9814 4818 01 


34 

4 
944 
3 6 4 
34 


$$ 


: 3 
8 2 3 


9823 8927 S2 8838 9849 0948 9850 9884 8889 9883099 
1888 9872 9871 2881 988S 9880 9834 9899 0903 9008019 
4912 8819 9929 9928 9930 9934 8939 9943 0948 8992011 
0988 9881 0988 9889 9974 9978 9983 9887 9991 900801 


8 & 9 
2 8 9 
8 2 3 
8 8 3 


4 

4 
9 

4 
93 


0 
4 
4 


108 


செய்முறை இயற்பு வேதியியல் 
அட்டவணை 12 
எதிர்மடக்கை அட்டவணை 
( Table of anti Logarithms) 


. 


Mean Differences 
1 8 9 | 12 3 458 139 


1 


• 02 


1 
1 


1900 1002 1005 1007 1009 1012 1014 1016 1019 1021 00 1 
| 1023 1023 1028 1030 1033 1035 1033 1040 1042 1045 00 1 
1047 1050 1052 1054 1057 1059 1082 1084 1087 1089 00 1 
1072 1074 1076 1079 1081 1084 1088 1099 1091 1094 00 1 
1083 1099 1102 1104 1107 1109 1112 1114 1117 1119 01 1 
1122 1123 1127 1130 1132 1138 1133 1140 1143 1148 101 1 
1148 1151 1153 1158 1159 1181 1184 1187 1169 1172 
1175 1178 1180 1183 1188 1189 1191 1194 1197 1199 01 1 
1202 1205 1208 1211 1213 1216 1219 1222 1225 1227 01 1 
1230 1233 1238 1239 1242 124S 1247 1250 1253 1258 | 01 1 
1259 1282 1265 1288 1271 1274 1276 1279 1282 1285 01 1 


Noooo 


ooooo 


-08 


1 2 
1 1 2 


• 08 
• 08 


2 x 2 
3 2 2 
2 3 3 
? 8 3 
? 2 3 


: 10 


1 1 2 

8 


• 12 


1238 1291 1284 1297 1800 1303 1308 1309 1312 1315 01 1 
1318 1321 1324 1327 1330 1334 1337 1340 1343 1348 01 1 
1349 1352 1355 1358 1381 1383 1383 1371 1374 1377 

1 
1380 1384 1387 1390 1383 1383 1400 1403 1403 1409 019 
1413 1418 1419 1402 1428 1429 1432 1435 1439 1448 10 


01 


1 x 2 
1 2 3 
1 £ 8 


? 2 3 
3 2 3 
2 S 3 
3 3 3 
23 8 


-15 


1 : 3 
1 3 2 


-18 


1445 1449 1452 1455 1459 1482 1488 1489 1472 1478101 1 
1479 1483 1488 1489 1493 1488 1500 1500 1507 1510 101 1 
1514 1517 1521 1524 1828 1531 1535 1583 1840 154S | 01 1 
1549 1552 1550 1580 1583 1587 1570 1574 1578 1591 
1585 1589 1582 1588 1800 1803 1807 1811 1814 1618101 1 


38 3 
2 33 
8 33 

8 3 
33 


8 8 
2 3 


கக்கசக்கத்8sexxxஇல்ட்க்கயக்சக்கர்8**3 


1822 1828 1829 1833 1837 1841 1844 1848 1652 1858101 1 
1160 1883 1887 1871 1675 1879 1883 1887 1890 1884101 1 
1993 1702 1708 1710 1714 1718 1722 1728 1730 1734 | 01 1 
1738 1742 1748 1750 1754 1758 1788 173 1770 1774 | 01 1 
1178 1782 1788 1791 1795 1799 1803 1807 1811 1816101 1 


& 8 ? 
& ? 
2 ? 3 
2 2 8 


8 98 
3 3 3 
S 3 4 
3 3 4 
8 3 4 


1820 1824 1828 1832 1837 1841 184S 1849 1854 1858101 1 
1882 1888 1871 1875 1879 1884 1833 1882 1897 1801 | 09 
1905 1910 1914 1919 1923 1923 1933 1938 1841 1845 
1950 1954 1959 1983 1988 1972 1971 1932 1993 1991101 1 
1995 2000 2004 2009 2014 2018 2023 2023 2032 2037 


2 : S 
22 S 

2 3 
8 8.3 


S 3 4 
S 3 4 
S 4 4 
3 4 
3 4 


1042 2048 2051 2058 2081 2085 2070 2075 2080 2084101 1 
089 2094 2099 2104 2109 2113 2118 2123 2128 2133101 1 
2138 2143 2148 2153 2158 2183 2183 2173 2178 218s | 011 
2188 2183 2198 2203 2208 2213 2218 2223 223 2234111 2 
2239 2244 2249 2254 2259 2285 2270 2275 2280 2200 


2 2 3 
2 
2 x 3 
2 3 3 
23 3 


8 44 
8 4 4 
4 & S 


4 48 


2291 2298 2301 2307 2312 2317 2323 2328 2333 283011 
2344 2350 2355 2360 2388 2371 2377 2382 2388 2383 | 11 2 
2399 2404 2410 2415 2421 2427 2432 2438 24A3 8440 1 , 2 
2455 2480 2488 2472 247 2483 2489 2495 2500 2808 11 2 
2512 2518 2523 2529 2535 2541 2347 2563 2589 280411 ப 


3 
2 33 
83 8 
2 3 3 
2 3 4 


4 5 5 


2370 2578 2582 2383 2594 2800 2803 2818 2018 2608 11 ? 
2830 2838 2042 2849 2855 2861 2887 2873 2879 2088 | 11 ? 
2882 2898 2704 2710 2718 2723 27229 2785 272 2748 11 2 
2754 2761 2737 2773 2780 2783 2793 2799 2203 2012 111 8 
2818 2825 2831 2838 2844 2851 2858 2834 871 8m | 1 


8 8 4 
3 94 
8 3 4 


450 
486 
4 .. 


2884 2891 2897 2804 2911 2917 2924 2837 2380 284 11 2 
2951 2933 2983 2972 2970 2888 2888 2399 3003 301311 8 
3000 3027 3084 3041 3048 3038 3082 3009 8078 8003 11 2 
3080 3097 3105 3112 3119 3123 3133 3141 31498185 


8 8 4 
8 8 8 


5 . 
5 6 
5 68 
56 


8 4 


109 


இணைப்புகள் 

எதிர்மடக்னக அட்டவணை - தொடர்ச்சி 
( Table of anti Logarithms — Cont.) 


Mean Differences 


១ 


1 


ខ 


។ 


៖ ១ ៖ ខ ៖ 


© ៖ ១ ១ 


4 


• 


• 
• 
• 


84, 6 + 6 7 
៩ $ $ 5 6 7 
$ 45 6 $ ។ 
• 4.5 6 # 1 
១ 4 5 6 


s162 si70 sin si se se so gi4 1 88 
236 23 3251 258 388 Q3 81 99 99 $ 1 2 3 
31 339 332 333 332 330 337 335 Ta 8 
388 38 04 2 3420 428 43 4 51 $49 
67 3475 3483 391 399 308 38 34 8 1 8 
8 6 B 73 381 388 97 9808 14 382 
Sai s639 848 8856 38 3873 881 98 988 87oY T 
015 372 373 374 3750 $ 758 8787 98 97 97 } 1 2 3 
S802 381 389 328 387 388 389 388 383 8 ន្ន | 1 2 3 
389 8899 398 391 3926 $ 938 94 94 9983 9978 tes 
s981_3890 399 409 408 407 438 448 444 1 2 $ 
074 0 093 412 41 42 43 44 45 4159 1 2 3 
4189 48 48 488 42o7. 421 427 428 426 4258 | # 2 3 
488 278 428 429 4305 43 4326 35 44 4 | 1 2 3 
Ses S75 438 439 406 416 428 4436 446 4451 2 3 
487 4m 487 488 4508 459 4529 458 4590 4680 ] 2 


3 48 
៩ 4 5 


18 
6 78 
6 8 
6 8 
g 18 


$ 5 6 
$ $ 


• 


4 


6 


4 5 6 
4 6 

6 


----- 


ao 


7 8 


si 951 452 4803 463 462 463 489 466 467 
4677 433.4699 40 472 472 472 47 474 475 | 1 2 . 9 
4788 479 48 48 481 482 453 488 487 488 | 1 2 $ 
4898 4909 4920 4932 43 48 4986 49 499 5000 123 
802 303 BS 5047 68 070 082 0 1 in 


4 6 
467 
4 : 7 
5 6 ? 
8 6 7 


១ 10 
8 ១០ 

១ 10 
៩ 9 0 
8 9 


• 


• R 
• . 


529 140 152 584 678 88 5200 22 524 238 { & 
5248 $280 5272 5284 5297 5309 531 9 8 5 | 24 
S70 636 95 58 5420 33 55 56 5470 583 $ $ $ 
495 558 52 53 56 5559 5572 85 5598 560 $ $ 
5823 5638 49 5682 56 5689 702 575 5728 5741 វ 


Meng 


៩៦៦៦ 
៦៦៦ 
ន់ 
៦ 
ន់ 
៦៦ 
៦៦៦ 
៦៦៦ 
៦៦៦ 
៦៩៩៩ 
៩៩៦៦៦ 
៦៦៦៦៦៦៦៦៦ 
៩ 


១ 
វ 

6 8 
5 6 , 
6. ។ 8 


៩ 10 1 
3 io if 
១ 10 | 
9 to 2 
១ 10 2 


654 570 5781 57 5808 82 83 849 5861 5 

# 8 9 ii 2 
888 592 598 5929 593 5957 5970 5984 5998 602 f 94 5 8 to 2 
6026 6099 6053 6067 8081 60 199 6124 8138 652 $ $ • 6 7 8 fb . f9 
6166 680 8194 6209_6223 6237 $ 252 6266_62812 

១ ១ to 3 
sio 324 6339 633 6368 6383 397 612 627 448 + 86 8 9 10 12 3 


• 8 ។ 
• 


847 87 8486 6501_856 6531_6546 8581 667 652 | ខ 8 
68o 862 667 6653 6668 688 8899 679_6730 875 | 8 8 $ 
6761 6Tle 6792 6809 6823 6839 8855 87 887 882 8 95 
698 893 6950 6986 6982 8998 7015 131 77 763 8 9 ១ 
7079 708 12 1129 is 181 178 199 2i T8 | ខ ១ ៩ 


6 89 2 14 

89112 14 
s ១ 1 13 14 
6 8 of63 5 
7 8 0 2 s រ 


• 


2 28 278 7295 731 328 329 362 379 398 | ខ 96 
749 7430 144 74 742 7999 56 53 7551 7588 | 2 3 4 
7588 763 762 638 7656 7674 78 709 727 Ts & 
7762 T780 7798 7816 7834 7852 7870 7889 77 7925 | 3 48 
1943 1982 1980 798 017 80s 808 802 8091 8110 | 3 48 


? 8 10 12 13 5 

9 10 12 1 $ 6 
19 11 12 14 16 

១ 13 14 16 
។១ 13 16 


T 


8128 8167 8166 85 820 822 824_ % 80 79 8299 | & 48 
8318 3337 58 85 8385 84 8433 843 82 84R | 2 $ 
85 831 83 970 880 880 880 8650 8870 8690 | 2 48 
870 8730 8750 80 870 80 8831 8861 8872 88922 $ 9 
8913 899 89 89 89 018 9096 955 078 8089 } 2 


១៦ ។ ១S 15 1 
8 to 184 15 1 
8 0 4 44 168 
8 10 12 14 18 18 
9 10 12 15 1 19 


ទាំង ទី 41 182 183 92 929 287 88 990 81 | 3 48 
3 384 878 839 89 981 42 484 88 28 } 3 4 5 
880 88 89 98 833 881 9883 970 327 75 | 2 41 
Ta 788 887 880 9883 8888 9808 9:31 895 9977 ] $ ។ 


8 it is $ 19 
១ ti 3 5 $ 20 
១ it is i8 19 20 
9 ii 4 6 8 20 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography ) 


1. Laboratory Manual of Physical Chemistry 

H. D. Crockford & J. W. Nowell 
J. Wiley & Sons , New York . 1956 


2 .. 


Selected Experiments in Physical Chemistry 
J. L. Latham , D. A. Jenkins & G. R. H. Jones 
Butterworths , London . 1964 


3. Practical Physical Chemistry 

A. Findlay 
Longmans , Green & Co , 


4 . 


Practical Physical Chemistry 
S. R. Palit 
Science Book Agency , Calcutta . 1971 


5 : 


Basic Physical and Chemical Data 
L. S. Kothari , & C. N. R. Rao 
East - West Press , New Delhi . 1970 


6 . 


மின்முனை இயல் - ஓர் அறிமுகம் 
சு . விவேகானந்தன் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் . 1973 


7. Journal of Chemical Education 

A 361 , 1960 


கலைச்சொற்கள் 


- 


Acidity 
System 


Set up 


அமிலமாகும் தன்மை 
அமைவு 

செய்தல் 

மட்டம் 
அயனி வலிவு 
அலகு 
அளவறி 
அளவுருளை 


level 
Ionic strength 
Unit 
Quantitative 
Measuring cylinder 


- 


ஆக்கக்கூறு 
ஆக்கச் சிந்தனை 
ஆய்தல் 
ஆய்வாக்கி 


Component 
Creative thinking 
Analyse 
Analyser 


இடுக்கி 
இணக்கக் குணகம் 
இணைப்பி 
இயற்பு வேதியியல் 
இயைந்த 
இயைபு 


Clamp 
Association factor 
Switch 
Physical Chemistry 
Corresponding 
Composition 


ஈ 


ஈடாக்கும் 


Compensating 


உச்சம் 
உப்புப் பாலம் 
உயர்வடிவ 


Maximum 
Salt bridge 
Tall form 


- 


1112 


செய்முறை இயற்பு வேதியியல் 


உள்ளலம்பு 
உறைகலவை 


Ripse 
Freezing mixture 


எ 


- 


- 


எடைக்குப்பி 
எடை சதவீதம் 
எரிகருவி 
எலக்ட்ரான் ஏற்ற நீக்கவினை 
எலும்புக் கரித்தூள் 
எல்லை 
எளிய நல்லுருக்கு 


Weighing bottle 
Percent weight 
Burner 
Redox reaction 
Bone ( animal ) charcoal 
Range 
Simple eutectic 


- 


ஒத்த 
-ஒருங்கிணைவு 
ஒருங்கு கலக்கும் 
ஒளிசுழற்றும் 
ஒளித் திண்மை 
-ஒளித் தோற்றுவாய் 
ஒளி மின்கலம் 
ஒளி வட்டம் 


Similar 
Coincidence 
Consolute , Miscible 
Optically active 
Light intensity 
Light source 
Photo electric cell 
Light circle 


கசிவற்ற 
கடத்து திறன் , சுய , சமான 


Leak proof 
Conductance , Specific , 

equivalent 
Optical density 
Point of view 
Radiation 
Wire stirrer 

bridge 

gauze 
Organic 
Platinised platinum 
Inorganic 
Eye piece 
Earphone 
Distillation 
Alkalil 
Lower reservoir 


கண்ணியல் செறிவு 
கண்ணோட்டம் 
கதிர்வீசல் 
கம்பிக்கலக்கி 
கம்பிப் பாலம் 
கம்பி வலை 
கரிம 
கரும் பிளாட்டினம் 
கனிம 
காட்சிக் குழாய் 
காதுக் குழாய் 
காய்ச்சி வடித்தல் 
காரம் 
கீழ்த்தேக்கம் 


- 


- 


- 


- 


கலைச்சொற்கள் 


1.2 


குமிழ் 
குளிர் வளைவு 
கூம்புக் குடுவை 


Button , Bulb 
Cooling curve 
Conical flask 


சமநிலை மாறிலி 
சமான நீளம் 
சரியமர்த்தி 
சரியான 


- 


சாய்வு 


- 


- 


Equilibrium constant 
Balancing length 
Adjuster 
Accurate 
Slope 
Pestle 
Error 
Small , micro 
Mortar 
Metastable 
Bottle 
Angle of rotation 
Heating curve 
Sophisticated 
Technical 
Audio oscillator 
Concentration 
Compound 
Accumulator 
Experimental science: 


சிறுகுழவி 
சிறு தவறு 
சிற்றளவு , நுண்ணளவு 
சிற்றுரல் 
சிற்றுறுதி 
சீசா 
சுழற்சிக் கோணம் 
சூடாக்கும் ( சூட்டு ) வளைவு 
செம்மைப்பாடுடைய 
செயல் நுணுக்கம் 
செவி அலைவாக்கி 
செறிவு 
சேர்மம் 
சேமக்கலம் 
சோதனை அறிவியல் 


- 


- 


- 


- 


- 


- 


தக்கை 
தடைப்பெட்டி 
தலைகீழ் மாற்றம் 
தலைமை இணைப்பி 
தலையளவுகோல் 
தாழ்மம் 
தாழ் 
தாழ்ம இருபடி முறை 
திடக் கரைப்பான் 

கரைபொருள் 
திடக் கரைசல் 

கலவை 
திருத்தம் 


Cork 
Resistance box 
Inversion 
Main switch 
Main scale 
Minimum 
Low 
Least square method 
Solid solvent 

solute 
Solid Solution 

mixture 
Correction 


- 


- 


செய்முறை இயற்பு வேதியியல் 


துண்டம் , இழை 
" துப்புரவு 
துல்லியம் 
தேக்கம் 


Thread 
Cleanliness 
Precision 
Reservoir 


ந 


- 


- 


நகரும் இணைப்பி 
நடுநிலையாக்கல் வெப்பம் 
நம்பகம் 
நியம 

மின்முனை அழுத்தம் 

வளைவு 
நிர்ணயித்தல் 
நிலைமைமாறு வெப்பநிலை 
நிறத் தேர்வி 
நிறமானி 
நிறுத்து கடிகாரம் 
நிறுவப்பட்ட 
நீர்க்கலம் 
நீர்ச்சமானம் 
நீரிய 
நீள் சிறு கரண்டி 
நுண்குழாய் 
நெருக்கம் 
நேர்த்தியான 


Movable jockey 
Heat of neutralisation 
Reliability 
Standard 

electrode potential 
Calibration curve 
Determination 
Transition temperature 
Filter 
Colorimeter 
Stopwatch 
Established 
Waterbath 
Water equivalent 
Aqueous 
Spatula 
Capillary tube 
Constriction 
Excellent 


-- 


பகிர்வு பிரிவுக் குணகம் 


- 


- 


- 


படிக நீரேறி 
படிநிலை விதி 
படிவநிலை 
பத்தி 
பண்பறி 
பருமன் , கன அளவு 
பனி- நீர்க்கலம் 
பாதித்தல் 
பாதுகாப்பு 
பிரிகை வீதம் 
பிரிபுனல் 


Distribution ( partition ) 

coefficient 
Crystal hydrate 
Phase Rule 
Layer 
Column 
Qualitative 
Volume 

Ice -waterbath 
- * Affect 

Safety 
Degree of dissociation 
Separating funnel 


கலைச்சொற்கள் 


115 


புள்ளியியல் திருத்தங்கள் 
புறப்பரப்புக் கவர்ச்சி 
பூரித 
பொருளுடை இலக்கம் 
பொலாரிமானி 


Statistical corrections 
Adsorption 
Saturated 
Significant figure 
Polarimeter 


- 


மடக்கை 
மதிப்பிடுதல் 
மாதிரிக் குழாய் 
மாறிலி 
மிகைக் குளிர்வித்தல் 
மின்சுமை 
மின் தடை 
மீச்சிற்றளவை 
மீள் கொதிக்கவைத்தல் 
முதனிலை உப்புவிளைவு 
முடிபு 
முடி நிலைப் புள்ளி 


Logarithm 
Estimation 
Sample tube 
Constant 
Supercooling 
Charge 
Resistance 
Least count 
Refluxing 
Primary salt effect 
Result 
End point 


- 


வடிதாள் 
வடிதிரவம் 
வரிப்படம் 
வரைபடம் 
வழிமுறை 
வன் 
வாலை வடிநீர் 
வினைவேக மாறிலி 
வெண் கலங்கல் 
வெப்பம் காக்கும் குடுவை 
வெப்பநிலைப்பி 
வெப்பநிலை மானி 
வெப்பவலை 
வெளிக்குழாய் 
வேதியியலார் 


Filter paper 
Filtrate 
Diagram 
Graph 
Mechanism 
Strong 
Distilled water 
Rate constant 
Turbidity 
Thermos flask 
Thermostat 
Thermometer 
Heating mantle 
Outer tube 
Chemists 


- 


- 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


சென்னை - 600 031 


தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாடநூல்கள் 

(( Tamil Medium Books for Colleges ) 
1978 ஏப்ரல் முடிய 830 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 


99 


99 


மேலும் விரைவில் வெளிவருபவை 
மருத்துவவியல் 

2 நூல்கள் 
இயற்பியல் 

8 
வேதியியல் 

3 
விலங்கியல் 

6 
கணிதவியல் 

6 
வணிகவியல் 

9 
பொருளியல் 

8 
புவியியல் 

5 
வரலாற்றியல் 

20 
உளவியல் 

2 
புள்ளியியல் 

5 
கல்வியியல் 

1 

4 
தாவரவியல் 

5 
சட்டவியல் 

4 


8 


அரசியல் 


92 


9 


கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 

கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600 006 . 


கல்லூரிப் பாடநூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் 


